கற்றனைத்து 
உறும்அறிவு 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் : 429 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


பதினெட்டாவது தொகுப்பு 
( மருத்துவப் பகுதி ) 


மகால் 


சரசுவதி 


सरस्वती 


SARASVATI 


GEE 


தஞ் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூலகம் 


2001 


விலை ரூ .120 / 


தஞ்சா 
கற்றனைத்து 
ஊறும் அறிவது 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியிடு எண் : 429 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


பதினெட்டாவது தொகுப்பு 
( மருத்துவப்பகுதி ) 


சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
புலவர் வீ . சொக்கலிங்கம் , 

தமிழாசிரியர் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் தஞ்சாவூர் . 


வதி 


மகால் 


MAHALO8JE 


सरस्वती 


SARASVATI 


என 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூலகம் 


விலை ரூ.120 / 


கி.பி. 2001 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


: தமிழ்ச்சுவடிகளின் விளக்கம் ( பதினெட்டாவது தொகுப்பு ) 


பதிப்பாசிரியர் 


: புலவர் வீ . சொக்கலிங்கம் 


வெளியிடுபவர் 


: இயக்குநர் . சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் 


. 


429 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: 


: முதற் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


: ஆகஸ்ட் , 2001 


தாள் 


: 


11.6 கி.கி. தமிழ்நாடு 


நூல் அளவு 


: 34x48 செ.மீ. 


பக்கங்கள் 


414 


புடிகள் 


: 


250 


எழுத்து 


: 10 புள்ளி 


அச்சிட்டோர் 


: 


ஸ்ரீ வேலன் பிரஸ் 
132. S.P. கோயில் தெரு , சிதம்பரம் 


புத்தகக்கட்டு 


: 


: அட்டை கட்டு 


பொருள் 


: மருத்துவச் சுவடி விளக்க அட்டவணை 


விலை 


! ரூ.120/ 


* 


வெளியீட்டாளர் முகவுரை 


உலகப் புகழ் பெற்ற , தஞ்சை சரபோஜியின் சரசுவதி மகால் 
நூல் நிலையம் , தமிழ் , சமஸ்கிருதம் , தெலுங்கு , மராத்தி ஆகிய 
மொழிகளின் 

சுவடிகளின் 

பெருமைமிகு கருவூலமாகத் 
திகழ்கிறது . 

பல்லாயிரம் ஓலைச் சுவடிகள் இந்நூலகத்தே 
பெற்றுள்ளன . 


ஓலைச் 


இடம் 


இவ்வரிய சுவடிகளில் சிறந்தவற்றைத் தேர்வு செய்து அவைகளை 
நூல் வடிவில் வெளிக் கொணர்ந்து விற்பனை செய்து வருகிறோம் 
எல்லாச் சுவடிகட்கும் விளக்க அட்டவனை தயாரித்து வெளியிட்டு 
வருகிறோம் . சுவடிகள் அன்பளிப்பாக வந்து சேரச் சேர அவற்றுக்கும் 
அட்டவணை தயாரித்து வெளியிடுகிறோம் . 


இந்நூலகத் தமிழ்த் துறையில் இடம் பெற்றுள்ள இலக்கியச் 
சுவடிகளின் விவர 

அட்டவணையேயன்றி , மருத்துவச் சுவடிகளின் 
விளக்க அட்டவணையும் வெளிவருகின்றன . 


வற்றுள் இத்தொகுதி பதினெட்டாம் தொகுப்பாக , வெளி , 
வருகின்றது . இதில் சுவடி எண் . 1151 முதல் 1350 வரை 

உள்ள 
200 சுவடிகளின் மருத்துவ விளக்கங்கள் உள்ளன . 


இத்தொகுதியைப் பெரிதும் முயன்று உருவாக்கித் தந்த இந்நூலக 
முன்னாள் தமிழ்ப் பண்டிதரும் , நூலகச் சிறப்புக் கேண்மைப் பதிப் 
பாசிரியருமான புலவர் திருவாளர் . வீ . சொக்கலிங்கம் அவர்கட்கு 
எனது நன்றி கலந்த பாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


இந்நூல் வெளியீட்டுக்கு 

வழக்கம் 

போல் நிதியுதவி புரிந்த 
நடுவண் அரசுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


இந் நூல் சிறப்பாக வெளிவர ஆவன செய்த நூலக நிருவாசு 
அலுவலர் உயர்திரு . சாமி சிவஞானம் அவர்கட்கும் , நூலகர் மற்றும் 
வெளியீட்டு மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் அவர்கட்கும் , நன் 
முறையில் அச்சேற்றித்தந்த சிதம்பரம் ஸ்ரீவேலன் அச்சகத்தாருக்கும் 
எனது 

பாராட்டுக்கள் . 


இத்தொகுதி , சுவடியியல் ஆய்வாளர் கட்கும் , மருத்துவர்கட்கும் , 

மக்கட்கும் பெரிதும் பயன்தரும் நம்புகிறேன் . 


பொது 


என 


சி . கோசலராமன் , இ.ஆ ப , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சவூர் 
31-- , -2001 


முன்னுரை 





பல 


உற்றான் அளவும் , பிணியளவும் காலமும் 
கற்றான் கருதிச் செயல் 

குறள் 949 
மருத்துவம் கற்றவன் , மருத்துவம் செய்யுங்கால் , பிணியுற்ற 
வனுடைய நோயின் தன்மையினையும் , மருத்துவம் செய்யும் காலத்தி 
னையும் கற்ற நூல் நெறிமுறையால் நோக்கிச் செய்தல் வேண்டும் . 
வ்வாறு கூறப்பட்டது மருத்துவம் . 

பெறுதற்கரிய மனிதப் பிறவியினைப் பெற்றவன் , நோயின்றி 
வாழ வேண்டும் . * நோயற்ற வாழ்வே குறைவற்ற 

செல்வம் . 
நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்பது திருவருட்பா . 
காரணங்களினால் 

நோய் வர வாய்ப்பு உண்டு . வினைப் 
பயனாலும் , வழிவழியாலும் , தீயொழுக்கத்தாலும் , தகாத 

உணவு 
களாலும் , அளவுக்கதிகமான உணவுகளாலும் , மதுவினாலும் , தூய்மை 
இன்மையாலும் பிறவற்றாலும் நோய்கள் வரும் . நன்னெறியுடன் 
வாழ்ந்தால் நோய்கள் வர வாய்ப்பில்லை . 

வாய்ப்பில்லை . வந்தபின் காத்தலை விட 
வருமுன் காத்தலே அறிவுடைபை). 
உடன் பிறவாத மூலிகைகள் 

முதலானவை 

உடன் பிறந்தே 
கொல்லும் நோய்களை நீக்கும் . அவைகளைத் தீர்க்கும் முறைகளை 
ஆராய்ந்த முன்னோர்கள் தாங்கள் செய்த மருத்துவத்தின் அநுபவங் 
களை எழுதி வைத்தனர் . அவர்கள் , சித்தர்கள் . இருடிகள் , மகான்கள் 
முதலானோராவர் . அவர்கள் எதிர்கால மக்கள் நல்வாழ்வு 

நல்வாழ்வு வாழ 
வேண்டுமெனக் 

ஏடுகளில் எழுதி வைத்தனர் . 

அவைகள் 
சுவடிகளாக , அருமையான நூல்களாக உலகெங்கிலும் , கல்வி நிலையங் 
களிலும் , மடங்களிலும் , தனியார் (மருத்துவர் ) களிடமும் , பிறரிடத்தும் 
உள்ளன . அவைகள் மக்கள் நோய்களைத் தீர்க்க 

இன்றளவும் 
உதவுகின்றன . 
அவைகளுள் 

ஒரு பகுதியே நம் சரசுவதி மகாலில் 
பெற்றுள்ளன . தமிழ்ப் பகுதியில் உள்ள மருத்துவப் பகுதியில் உள்ள 
சுவடிகள் மிகமிக அருமையான பலனளிக்கக் கூடியவையாக 
அவைகளுள் சிலவற்றை நம் நூலகம் பதிப்பித்துள்ளது அவற்றைப் 
பெற்று பலரும் பலனடைந்து வருகின்றனர் . மேலும் உள்ள சுவடிகளை 


இடம் 


உள்ளன . 


மக்கள் அறிந்து கொள்வான் வேண்டி , இந்நூலகம் , அவற்றின் விவர 
அட்டவணைகளைத் தயாரித்து வெளியிட்டு வருகின்றது . 

அவற்றுள் 
இலக்கியம் உள்ளிட்ட 17 தொகுதிகள் வெளிவந்துள்ளன . ( 16 வது 
தொகுதி அச்சில் ) வைகளைப் பெற்று மக்கள் பயனடைந்து 
வருகின்றனர் . 


18 - வது 


தொகுதியாக சுவடி எண்கள் 1151 முதல் 1350 வரை 
விளக்கம் பெற்று , உட்பகுதிகள் a , b , c என்ற குறிப்புகளோடு இந்நூல் 
வெளிவருகின்றது . 

தமிழகத்தில் , பாராட்டுக் குரிய சரபோஜி மன்னர் தஞ்சையை 
ஆண்ட காலத்தில் , பல டங்களினின்றும் பற்பல மொழிகளிலும் , 
பற்பல சுவடிகளைச் சேகரித்து வைத்தார்கள் . அவைகள் 

இன்றளவும் 
மக்களுக்குப் பெரிதும் பயன்பட்டு வருகின்றன. அவர் தம் நிலை பெற்ற 
புகழ்போல் , மேன்மை தங்கிய மக்கள் அனைவரும் தம்மிடமுள்ள அரிய 
சுவடிகளைச் சரசுவதி மகாலில் சேர்த்துத் தம பெயர்களையும் நிலை 
நாட்ட வேண்டுமென விரும்புகிறோம் . 

இத்தொகுதியினை வெளியிட அனுமதியோடு பொருளுதவியும் 
புரிந்த நம் நடுவண் அரசுக்கும் , இதனைப் பதிப்பிக்க அனுமதிதந்த எமது 
மகால் இயக்குநரும் மாவட்ட ஆட்சியருமான திருவாளர் சி . கோசல 
ராமன் , இ.ஆ.ப. அவர்கட்கும் இம் மகால் நிருவாக இயக்குநர் சிவத்திரு 
சாமி . சிவஞானம் அவர்கட்கும் , பதிப்புப் பணி மேலாளர் அ.பஞ்சநாதன் 
அவர்கட்கும் , நன்முறையில் அச்சிட்டுத் தந்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் 
அச்சகத்தாருக்கும் எனது நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இதிற் காணுங் குற்றங்குறைகளைப் பொறுத்து குணங்கொண்டு 
வாசித்தல் கற்றறிந்தார் கடனாகும் . 


இங்ஙனம் , 
புலவர் . வீ . சொக்கலிங்கம் , 
சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர் . 

சரசுவதி மகால் 


தஞ்சாவூர் 
26-7-2001 


பொருளடக்கம் 


பக்கம் 


நூற்பெயர் 


அ 


5 


75 


75. 315 


314 


237 


76 


360 


-- 


77 


31 


195 


30 


- 


238 


2 8 


191 , 343 
184 , 361 


192 


அகத்தியர் - 5 
அகத்தியர் 

8 
அகத்தியர் 9 
அகத்தியர் 10 
அகத்தியர் 12 
அகத்தியர் 

16 
அகத்தியர் 
அகத்தியர் 36 
அகத்தியர் 

36 சுந்தரானந்தர் 
அகத்தியர் 

37 
அகத்தியர் 

80 
அகத்தியர் 

100 
அகத்தியர் 150 
அகத்தியர் 

200 ( 205 ) 
அகத்தியர் 

205 
அகத்தியர் இரணசூத்திரம் 16 
அகத்தியர் - கச்சிப்படலம் 

- கச்சிப்படலம் - பஞ்சபட்சி 
அகத்தியர் கருக்கிடை 
அகத்தியர் கருமான சூத்திரம் 
அகத்தியர் கருமான சூத்திரம் - 81 
அகத்தியர் கர்மகாண்டம் 
அகத்தியர் கர்மகாண்டம் - 300 
அகத்தியர் கர்மசூத்திரம் 16 
அகத்தியர் கலைக்கியானம் 1200 - க்குச் சூத்திரம் - 120 
அகத்தியர் களிப்பு 10 
அகத்தியர் களிப்பு நூல் 50 
அகத்தியர் குருநாடி 
அகத்தியர் குருநூல் 

50 


184, 356 , 264 


209 


268 


300 


185 


- 


337 


78 


3791 


193) 


-- 


305 


224 


- 


212 


-- 


306 


62 


225 , 244 


vi 


4 , 5 , 364 


9 


306 


276 


68 


60 


325 , 327 


36 


178. 196 


181 ) 


364 


80 


299 


235 


2491 


- 


81 


அகத்தியர் குழம்பு 
அகத்தியர் சகல கலைக்கியானச் சுருக்கம் 
அகத்தியர் சகல வியாதிக்கும் முப்பாவைக் களிப்பு 10 
அகத்தியர் சதகம் 800 - க்குச் சூத்திரம் 100 
அகத்தியர் சப்த காண்டத்தில் ஊழிக்கழிச்சலுக்கு விபரம் 
அகத்தியர் சப்த காண்டத்தில் சப்தரிஷி திறம் 
அகத்தியர் சிவகுளிகை 8 
அகத்தியர் சிவயோகம் 14 
அகத்தியர் சுரநூல் 
அகத்தியர் சூத்திர நாடி முறை 
அகத்தியர் சூத்திரம் - 205 
அகத்தியர் சூத்திரம் மறைப்பு 

32 
அகத்தியர் சூலை நிதானம் 
அகத்தியர் ஞானகாவியச் சுருக்கம் 16 
அகத்தியர் ஞான சூத்திரம் - 13 
அகத்தியர் ஞானம் 6 
அகத்தியர் தண்டக பட்சணி 134 
அகத்தியர் நிகண்டு 1200 
அறுபத்து நாலு சுரத்துக்கும் கியாழம் 
அகத்தியர் நூல் - 8 
அகத்தியர் பரிபாஷை முதற் காண்டம் 100 
அகத்தியர் பரிபாஷை 

2 - ங் காண்ட 

100 
அகத்திக்ர் பரிபாஷை 3 - ங் காண்டம் 100 
அகத்தியர் பரிபாஷை 4 - ங் காண்டம் 100 
அகத்தியர் பரிபாஷை 5 - ங் காண்டம் 100 
அகத்தியர் பல திரட்டு - 100 
அகத்தியர் பலதிரட்டு சாத்திரம் 
அதத்தியர் பள்ளு 
அகத்தியர் பள்ளு - 200 
அகத்தியர் பாடல் 
அகத்தியர் பாடல் 5 
அகத்தியர் பாடல் 12 
அகத்தியர் பாடல் - கெர்ப்பக்கோள் 
அகத்தியர் பின் - 80 


82 


- 


223 


19 ; 


182 


173 . 


174 


174 


175 


176 


204 
61 
20 - 


189 


37 , 34 


328 


236 


329 


256 


vii 


14 


291 


220 


223 


8 


259 


255 


அகத்தியர் பின் நூல் - 80 
அகத்தியர் பூசைவிதி 
அகத்தியர் பூரணம் 400 - ல் சில கவிகள் 
அகத்தியர் மதிவெண்பா 100 
அகத்தியர் மாந்தக் குளிகை - 8 
அகத்தியர் முப்பு 50 
அகத்தியர் - முன் 80 
அகத்தியர் முன்னூற்றிரட்டு 
அகத்தியர் மூலிகை வண்ணம் 
அகத்தியர் மெய்ஞ்ஞானச் சுருக்கம் 5 
அகத்தியர் மெய்ஞ்ஞானச் சுருக்கம் 51 

ரசமணி மார்க்கம் 14 
ரண சூத்திரம் 16 
ரெத்தினச் சுருக்கம் 


286 


210 


247 


246 


83 


209 


al 


69 


வகாரம் 


30 


234 


வண்ணம் 


31 


42 


84 


18 


44 


145 


323 


11 


-5 


184 


வல்லாதி 600 
வழலைக் கருமானச் சூத்திரம் 13 

வாகடத் திரட்டு - 50 
அகத்தியர் வாகட வைத்தியம் - 16 

வைத்திய அவையடக்கம் 100 
வைத்திய சாத்திரம் 
வைத்திய சூத்திரம் - நாடிமுறை 
வைத்தியத் தருக்க நூல் - 16 
வைத்தியத் திரட்டு 
வைத்தியம் 

வைத்தியம் 36 
அகத்தியர் வைத்தியம் 50 

வைத்தியம் 205 
வைத்தியம் கடைக்காண்டம் 

- 600 
அகத்தீசர் கர்ம சூத்திரம் 36 
அகவல் - நாடி 
அடக்க முறை - சால நிகண்டு 
அடுக்கு நிலை போதகம் அறியும்படி 


27 , 213,362 

182 


182 


184 
257 


- 


304 


63 


301 


128 


viji 


121 


215 


2.9 


87 


30 
293 
19 ) 


- 


அட்டாங்க தெட்சணி பாடல் இராமதேவர் 
அட்டை விதி 
அண்ட வித்தை - ரோமரிஷி 
அதிசயம் - கருவூரார் 
அதிசயம் - சுந்தரானந்தர் - 36 
அத்துருவம் 
அந்தாதி வெண்பா 

ஆரிய வாகடம் 
அம்பிகானந்தர் ஞானம் 

25 
அழுகணிச் சித்தர் வகாரப் புலம்பல் 
அறுபத்து நாலு சுரத்துக்கும் கியாழம் 
அனாதி மவுனம் 12 - தெட்சிணாமூர்த்தி 
அனுபவ வைத்திய நூல் 
அனுபவ வைத்தியம் 
அனுபோக சூத்திரம் தெட்சிணாமூர்த்தி 
அஷ்ட கருமம் 


- 


248 


232 


198 


106 


376 


377 


- 


355 


211 


ஆ 


219 


294 


ஆணிக் கோர்வை - தேவமுனி 
ஆதிசாத்திரம் 
ஆரிய வாகடம் அந்தாதி வெண்பா 
ஆறுமுக கிசாயம் . 

சுரத்துக்கு 
ஆனந்தக் களிப்பு 50 சொரூபானந்தர் 
ஆனந்தக் களிப்பு முதலியன 


199 


327 


99 


6 


85 


251 


121 


122 


டைக்காட்டுச் சித்தர் சூத்திரம் 
இடைபாகம் - 30 தெட்சிணாமூர்த்தி 
இராமதேவர் - அட்டாங்க தெட்சணி பாடல் 
இராமதேவர் சூத்திரம் 30 
இராமதேவர் - சூத்திரம் 50 
இராமதேவர் சூத்திரம் 215 
இராமதேவர் பட்சணி 
இராமதேவர் பரஞான வினோத கேசரி - 10 ) 
இராமதேவர் வைத்தியங்கள் 


136 


29 


1231 


124 


262 


ix 


51 


46 


135 


இராமதேவர் வைத்தியம் 
இராமதேவர் வைத்தியம் - 81 
இருளப்பன் மந்திரம் 


318 


இவள 


250 


ஊர்வசி ரெத்தினச் சுருக்கம் 
ஊழிக் கழிச்சலுக்கு விபரம் - அகத்தியர் சத்த காண்டத்தில் 
ஊழிக்காத்து 


68 


321 


T 


221 


எழுவகைத் தோற்றம் 


ஏம தத்துவம் 


பஞ்சகாவிய நிகண்டு 


284 


270 


- 


257 


282 


86 


57 


283 


185 


330 


84 


கடைக்காண்ட சூத்திரம் 60 கொங்கணர் 
கடைக்காண்டம் - 600 அகத்தியர் வைத்தியம் 
கடைப்பிள்ளை தண்டகம் - கொங்கணர் 
கடைப்பிள்ளை நாயனார் கருமானச் சுருக்கம் 100 
கணிதம் - வைத்தியர் 
கம்பளிச்சட்டை கைலாசநாதர் சின்மய சச்சுதானந்த நிகண்டு 
கருக்கிடை 

300 - அகத்தியர் 
கருக்குளிகை 

8 கொங்கணர் 
கருமான சூத்திரம் 

13 அகத்தியர் வழலை 
கருமான சூத்திரம் 

81 அகத்தியர் 
கருமான சூத்திரம் அகத்தியர் 
கருமானச் சுருக்கம் 100 கடைப்பிள்ளை நாயனார் 
கருவூரார் அதிசயம் 
கருவூரார் பாடல் 
கர்ப்ப உற்பத்தி சொல்ல 
கர்ம அனுபோக சூத்திரம் - தெட்சிணாமூர்த்தி 
கர்மகாண்டம் - 300 அகத்தியர் 
கர்மகாண்டம் - அகத்தியர் 


78 


337 


86 


87 


52 , 3.2 


348 ) 


315 


193 


379 


X 


305 


304 


79 


273 


224 


கர்ம சூத்திரம் 

16 அகத்தியர் 
கர்ம சூத்திரம் 36 அகத்தியர் 
கலைக்கியான சுருக்கம் - அகத்தியர் 
கலைக்கியானம் 500 - தன்வந்திரி 
கலைக்கியானம் 1200 - க்குச் சூத்திரம் 120 அகத்தியர் 
கழுத்துக்கு மேற்பட்ட வியாதி (சிரோரோகம் ) 
களிப்பு நூல் 50 அகத்தியர் 
கற்பமுறை 10 கொங்கணர் 
கற்ப விதி 
கற்பவிதி - சட்டைமுனி 
கார்பவிதி - சட்டைமுனியார் 


200 


306 


- 


313 


140 


42 


92 


காலாங்கி நாயனார் ஞானம் 


238 


67 


307 


49 


335 


குணவாகடத் திரட்டு 
குணவாகடம் 
குணவாகடம் 

சரக்கினுட 
கும்பமுனி 50 ( 16 ) சஞ்சீவி ரசாயனம் 
கும்மிச் சித்தர் பாடல் 
குருநாடி 
குருநாடி - அகத்தியர் 
குருநாடி சாத்திரம் 
குருநூல் - 50 - அகத்தியர் 
குளினத் திரட்டு திருமூலர் 


8 


140 


62 


288 


225 , 244 


253 


கூர்மானந்தர் ஞானம் 


51 


250 


150 


கெருடத்தியானம் 
கெர்ப்பக்கோள் 
கெர்ப்பக்கோன் - அகத்தியர் பாடல் 


179 
329 


xi 


கை 


277 


கைபாக சாத்திரம் - தெட்சிணாமுர்த்தி 
கைலாசநாதர் - சின்மய சச்சுதானந்த நிகண்டு 
கைவல்லாதி - புலிப்பாணி 


283 


38 


270 


282 


கொங்கணர் கடைக்காண்ட சூத்திரம் - 60 
கொங்கணர் கடைப்பிள்ளை தஞ்சகம் 
கொங்கணர் கற்பமுறை 10 
கொங்கணர் சரக்குவைப்பு 


313 


22 


89 


- 


901 


330 


சூத்திரம் 60 
ஞான பிண்ட உற்பத்தி 
பாடல் கருக்குளிகை - 8 

பூசாவிதி 
கொங்கணர் வைப்பு சூத்திரம் - 103 


91 


48 


79 


273 


306 


375 


- 


283 
335 


- 


32 , 342 


252 


சகல கலைக்கியானச் சுருக்கம் அகத்தியர் 
சகல கலைக்கியானம் 

- 500 - தன்வந்திரி 
சகல வியாதிக்கும் முப்பாவை களிப்பு - 10 - அகத்தியர் 
சகல வைத்திய நூல் 
சச்சுதானந்தர் நிகண்டு கைலாசநாதர் 
சஞ்சீவி ரசாயனம் 

50 - கும்பமுனி 
சட்டமுனி கற்பவிதி 
சட்டை முனி தண்டகம் மூல சூத்திரம் 100 

நாயனார் வாத நூல் 
சட்டைமுனியார் கற்ப விதி 
சட்டைமுனியார் நிகண்டு 1200 
சட்டைமுனியார் வாதம் 10 
சட்டைமுனியார் வேதாந்த வாதம் - 1000 
சதகம் 800 க்குச் சூத்திரம் - 100 - அகத்தியர் 
சதநூல் சிவஞான போதகம் 

100 - ரோமரிஷி 
சத்திர விதி 


93 


92-342 


93 


94 


95 


276 
125 


217 


xii 


1801 


அகத்தியர் 


68 


6 ) 


60 


சந்தனாதித் தைல வனக சில 
சப்த காண்டத்தில் ஊழிக் கழிச்சலுக்கு விபரம் 
சப்த காண்டத்தில் சப்த ரிஷி திறம் 
சப்த ரிஷி திறம் அகத்தியர் சப்த காண்டத்தில் 
சரக்கினுட குண வாகடம் 
சரக்குவைப்பு கொங்கணர் 
சவுரியார் குழம்பு 
சன்னிக்கு வன்னச் சிந்து 
சன்னி பதி மூன்றுக்கும் பேர் 

கவி 
அகவல் 


49 


22 
334 , 363 

197 


65 


ச 


னி வரலாறு 


197 


61 


சாத்திரம் - அகத்தியர் பலதிரட்டு 
சால நிகண்டு அடக்க முறை 
சாலம் 200 

புலிப்பாணி 


301 


164 


| 


3003 
266 


346 


5 


151 


26 
354 , 366 


சிசுவாகடம் 
சிதம்பர சக்கரம் - 25 புலிப்பாணி 
சிதம்பர பூசை - 25 புலிப்பாணி 
சிதம்பர பூசை 

25 புலிப்பாணி மச்சமுனி 
சித்திர ஆரூடம் 
சித்திர வல்லாதி 
சித்திரா ரூடம் 
சிந்தாமணி 1000 தன்வந்திரி வைத்தியம் 
சிந்தா மணி 

- தன்வந்திரி நாடிப் பரீட்சை 
சிந்தாமணி நாடி நூல் 

தன்வந்திரி 
சிமிட்டு ரெத்தினச் சுருக்கம் 360 தன்வந்திரி பால வாகடம் 
சிமின் வித்தை 

25 புலிப்பாணி 
சிரோரோகம் - கழுத்துக்கு மேற்பட்ட வியாதி 
கில சந்தனாதித் தைலவகை 
சிலேத்துமம் 24 - க்கும் உற்பத்தி 
சிவ குளிகை - 8 அகத்தியர் 
சிவ சுருக்கம் - 65 தெட்சிணாமூர்த்தி 


72 
289 


258 


274 


267 


200 


180 


204 


-.. 


325 , 327 


108 ) 


xiiil 


125 


14 


236 


சிவஞான போதகம் 100 ரோமரிஷி 
சிவயோகம் 

அகத்தியர் 

16 வால்மீகர் 
சிறுபிள்ளைகள் குணமும் மருந்தும் 
சின்மய சச்சுதானந்த நிகண்டு கைலாச நாதர் 


218 


298 


283 


சீனரச கற்பூரம் 


யூ கிமுனி சுருக்கம் 


- 100 


119 


36 


30 
316 


சுந்தரானந்தர் அதிசயம் 
சுந்தரானந்தர் ஞானம் 
சுந்தரானந்தர் தீட்சை 
சுப்பிரமணியர் 5 


50 


- 


95 


12 


. 


97 


327 


196 


சுரத்துக்கு ஆறுமுகக் கிசாயம் 
சுரத்துக்குக் கியாழம் 
சுர நிதானம் வைத்தியத் திரட்டு 
சுர நூல் 

அகத்தியர் 


64 
296 , 302 
178 , 196 


50 


383 


181 


--- 


112 


- 


. 


249 


- 


84 


209 


சூதமுனி 
சூத்திர நாடி முறை 
சூத்திரம் 

10 நந்தீசர் 
13 

அகத்தியர் ஞானம் 
13 

அகத்தியர் வழலைக் கருமானம் 
16 அகத்தியர் இரணம் 
16 

அகத்தியர் கர்ம 
25 தன்வந்திரி 
30 இராமதேவர் 
30 நந்தீசர் 
32 

புசுண்டர் யோக நிலை 
36 அகத்தியர் கர்ம 


-- 


. 


305 


-- 


. 


275 


- 


1. 


122 


. 


111 


186 
304 


xiv 


-- 


50 


19 


136 


இராமதேவர் 
கொங்கணர் 


60 


89 


27 ) 


70 


255 


116 


78 


276 


252 


4 


24 


29 


181 


. 


60 கொங்கணர் கடைக் காண்டம் 
சூத்திரம் 

வாசமுனி 
80 மச்சமுனி 
81 அகத்தியர் கருமான 
100 அகத்தியர் சதகம் 800 - க்கு 
-- 100-- சட்டைமுனி தண்டகம் 

103 கொங்கணர் வைப்பு 
120 அகத்தியர் கலைக்கியானம் -- 

1200 -க்கு 
-- 215 - இராமதேவர் 

நாடி முறை - அகத்தியர் 
அகத்தியர் கருமான 
இடைக்காட்டுச் சித்தர் 
திருமூலர் நாடி 
தெட்சிணாமூர்த்தி கர்ம அனுபோக 
பலவிரல் 
பிரமமுனி 
மறைப்பு 

32 

அகத்தியர் 
வால்மீகர் 

வெண்பா பிரமமுனி 
சூரியானந்தர் 12 
சூலை நிதானம் அகத்தியர் 


78 


- 


85 


214 


355 


206 


. 


254 


. 


80 


- 


205 


254 


98 


299 


129 


செந்தூரம் 
செந்தூரம் 
செய்முறை 


118 


யாகோபு 
பாக்கெட் வைத்தியம் 


- 


நாடிப் பரீட்சை 


322 


சொ 


99 


சொருபானந்தர் ஆனந்தக் களிப்பு - 50 
சொன்ன புவனேசுவரி தியானம் 


ஞான தியானம் 


291 


XV 


சோ 


357 


சோதிட கிரக சிந்தாமணி மாலை 
சோடச பூரணம் -- 51 - போக நாதர் 


115 


செள 


சௌமிய சாகரம் 


1200 


தெட்சிணாமூர்த்தி 


73 


ஞா 


- 


187 , 235 

374 
187 ) 


249 


247 


246 


--- 


2 . 


291 


100 


319 


90 . 


239 


ஞானம் 


81 


ஞான காவியச் சுருக்கம் 16 

அகத்தியர் 
ஞானக் குறவஞ்கி 
ஞான சுகாதிதம் 16 வால்மீகர் 
ஞானசூத்திரம் - 13 

அகத்தியர் 
ஞானச் சுருக்கம் 5 

அகத்தியர் 

51 
ஞான தியானம் 

சொன்ன புவனேசுவரி 
ஞானத் தாழிசை 
ஞான நாடி சாத்திரம் 
ஞான பிண்ட உற்பத்தி கொங்கணர் 

5 ரோமரிஷி 
6 

அகத்தியர் 
10 வால்மீகர் 
12 நந்தீசர் 
16 வால்மீகர் 
25 அம்பிகானந்தர் 
33 - நந்தீசர் 
51 

கூர்மானந்தர் 
காலாங்கி நாயனார் 

- சுந்தரானந்தர் 
ஞான வினோத கேசரி 

100 இராமதேவர் 
ஞானவெட்டியான் 
ஞான வெட்டி வைத்திய முறை 


- 


241 


243 


- 


240 


248 


- 


244 


. 


250 


. 


238 ) 


316 


124 


- 


373 


146 


ட 


16 


242 


டமரானந்தர் வகாரம் 


xvi 


டமரானந்தர் வாதம் 


6 


101 


82 


282 
252 


- 


378 


45 


273 


1 


258 


தண்டக பட்சணி 134 ) 

அகத்தியர் 
தண்டகம் கொங்கணர் கடைப்பிள்ளை 
தண்டகம் 

மூலசூத்திரம் 
தமிழ் வைத்திய அட்டவணை 
தருக்க நூல் - 16 - அகத்தியர் வைத்தியம் 
தன்வந்திரி சகல கலைக்கியானம் - 500 
தன்வந்திரி சிந்தாமணி நாடி சாத்திரம் 
தன்வந்திரி சிந்தாமணி நாடி நூல் 
தன்வந்திரி குத்திரம் 

25 
தன்வந்திரி நாடிப் பரீட்சை சிந்தாமணி 
தன்வந்திரி நிகண்டு 
தன்வந்திரி பாலவாகடம் என்னும் சிமிட்டு ரெத்தினச் சுருக்கம் 
தன்வந்திரி முப்பு 48 
தன்வந்திரி வாகடம் 
தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 1000 
தன்வந்திரி வைத்தியம் 208 


-- 


275 


- 


289 


272 


- 


36 ) 


274 


271 


59 


12 


278 / 


திருமந்திரம் 


30 திருமூலர் 


100 


1 


104 


102 


332 


253 


103 


- 


திருமூல நாயனார் 80 
திருமூலர் 8 
திருமூலர் குளிகைத் திரட்டு 
திருமந்திடம் 30 

100 
திருமூலர் நாடி சூத்திரம் 

8 
மறைப்பு 

ரசசுத்தி 
திருவள்ளுவ நயினார் அகவல் 


214 


பாடல் 


332 


230 


104 


105 


xvill 


150 


தீட்சை சுந்தரானந்தர் 
தீப சூத்திரம் வால்மீகர் 


206 


148 


தூது லட்சணம் 


33 


106 
254 


: 355 


277 


. 


தெட்சிணாமூர்த்தி 

300 
அனாதி மவுனம் 12 
இடை . பாகம் 

30 
கர்ம அனுபோக சூத்திரம் 
கைபாக சாத்திரம் 
சாத்திரம் - 6 
சிவசுருக்கம் 

65 
சௌமிய சாகரம் - 1200 
நஞ்சுமாத்து முதலியன 
பரிபாஷை 

முதற்காண்டம் 


107 


-108 


73 


168 


169 


2 - ங் கண்டம் 


170 


தெட்சிணாமூர்த்தி பரிபாஷை 3 - ங் காண்டம் 


171 


4 - ங் 


1 : 2 


5 - ங் 


55 


1500 


மெய்ஞ்ஞானம் 
வகாரம் 12 


H09 


37 


+94 , 308 


தேரையர் வைத்தியம் 
தேரையர் வைத்தியம் - 100 
தேவ முனி ஆணிக் கோர்வை 


218 


த 


53 


தஞ்சு மாற்று முதலியன - தெட்சிணாமூர்த்தி 
நட்சத்திரம் பார்த்துச் செய்யும் வைத்தியம் 
தந்தி தேவர் பலதிரட்டு - 33 


410 


Xviji 


333 


- ந்திபாடல் 8 
ந்திசர் 500 
நந்தீசர் சூத்திரம் 


213 


10 : 


112 


30 . 


111 


நந்தீசர் ஞானம் 


- 


12 . 


243 


33 


244 


. 


நா 
நாடி அகவல் 
நாடி சாத்திரம் 


63 
14 / 
288 


- 


ஞான 


369 


214 


258 


322 


289 


நாடி சூத்திரம் - திருமூலர் 
நாடி நூலில் - தன்வந்திரி சிந்தாமணி 
நாடி பரிசிக்கும் விதம் - பாக்கெட் வைத்தியம் 
நாடிப் பரீசை சிந்தாமணி தன்வந்திரி 
நாடிப்பரீட்சையறிவு 
நாடிமுறை - அகத்தியர் வைத்திய சூத்திரம் 
நாடி எக்கணம் 
நாடி லட்சணம் 


295 


181 


358 


143 


நாலாயிரத்து நானுற்று நாற்பத்து நாலு வியாதித்துகை 


201 


223 


93 


நிகண்டு 1200 - அகத்தியர் 

1200 - சட்டை முனியார் 
கம்பளிச்சட்டை கைலாசநாதர் சின்மய சச்சுதானந்தர் 
தன்வந்திரி 


283 


272 


பஞ்சகாவிய ஏம தத்துவம் 


284 


போகர் 


137 


12 


மருத்துவகை 
வைத்தியம் 


36 


நொ 
நொண்டிச் சிந்து 


269 


xix 


28 


268 


82 


பஞ்சகாவிய நிகண்டு - ஏமதத்துவம் 
பஞ்சபட்சி - அகத்தியர் கச்சிப்படலம் 
பட்சணி - 134 - அகத்தியர் தண்டகம் 
பதின்மூன்று சன்னிக்கும் பேர் 
பரஞான வினோத கேசரி 

100 - இராமதேவர் 
பரிபாஷை முதற்காண்டம் 

100 அகத்தியர் 
2 -ங் 

100 


65 


124 


173 


174 


3 . 


- 


3 - ங் 


100 


174 


. 


* 


4 - ங் 


100 


175 


. 


5 - ங் 


100 


176 


11 


168 


பரிபாஷை முதற்காண்டம் தெட்சிணாமூர்த்தி 

2.ங் 


169 


. 


7 , 


3 -ங் 


. 


170 


17 


4.ங் 


171 


5.ங் 


172 


110 


204 


- 


பலதிரட்டு 33 - நந்திதேவர் 

- 100 அகத்தியர் 

- புலிப்பாணி 
பலதிரட்டு சாத்திரம் - அகத்தியர் 
பலவிரல் சூத்திரம் 


39 , 263 


61 


206 


பாக்கெட் வைத்தியம் - நாடிப் பரீட்சை 


322 
10 


பாலவாகடம் 


360 


- 


274 


தன்வந்திரி - சிமிட்டு ரெத்தினச் சுருக்கம் 


பாலவாகடம் 


119 


90 


23 


பிடிவாத சுருக்கம் - 100 - யூகிமுனி 
பிண்ட உற்பத்தி - கொங்கணர் ஞானம் 
பித்தம் நாற்பதும் உற்பத்தி 
பிரமமுனி 13 
பிரமமுனி சூத்திரம் 


113 


254 


--- 


281 


பிரமமுனி நாயனார் 

7.00 
பிமியம் பிறக்குறது . 
பிள்ளைப் பிணி வாகடம் 
பின் எண்பது -- அகத்தியர் 

னூல் 80 அகத்தியர் 


86 


71 
256 
14 


- 


114 


186 


-- 


190 


25 - 


266 


38. 


264 


347 


புசுண்டர் 

80 
புசுண்டர் யோக நிலை சூத்திரம் 
புலத்தியர் பள்ளு 300 
புலிப்பாணி 

சிதம்பர சக்கரம் 
புலிப்பாணி 

கைவல்லாதி 
புலிப்பாணி சாலம் 200 

சிதம் சர பூசை - 25 
சிமின் வித்தை 

25 
பலதிரட்டு 100 
மச்சமுனி சிதம்பர பூசை 25 
பாடல் 
வைத்தியம் 

வைத்தியம் 500 
புவனேசுவரி தியானம் சொன்ன 


267 
39. 263 


5 


312 


311 
133 , 265 , 435 

291 


91 


.. 


289 


பூசாவிதி 

கொங்கணர் 

போக நாயனார் 
பூசை விதி அகத்தியர் 

400 - ல் சில கவிகள் அகத்தியர் 
- 51 போதகர் சோடசம் 


291 


பூரணம் 


120 


T 


115 


போகர் 


700 


227 


226 


ஏழாயிரக் காண்டம் 
போக நாதர் சோடச பூரணம் 


51 


- 


115 


xx 


போக நாயனார் பூசாவிதி 
போகர் நிகண்டு 


289 

137 
297 


போகக் கிரிகை 


279 


331 


5 


331 


58 


116 


339 


233 


மச்சமுனி 800 
மச்சமுனி பாடல் - 8 
மச்சமுனி புலிப்பாணி சிதம்பர பூசை - 25 

மறைப்பு 
மெய்ஞ்ஞானம் 

சூத்திரம் -- 80 
மணி மந்திர வைத்திய சேகரம் 
மதி வெண்பா 100 - அகத்தியர் 

* சுருக்கம் 
மந்திரசாத்திரம் 
மந்திரம் - இருளப்பன் 
மருந்து முறிவு - வைத்தியத்திரட்டு 
மருந்துவகை 
மருத்துவகை - நிகண்டு 
பருந்து வாகடம் 

12 தெட்சிணாமூர்த்தி அனாதி 
மறைப்பு 32 - அகத்தியர் சூத்திரம் 


127 
321 , 367 , 380 


318 
-37 


149 


12 


54 


- 


மவுனம் 


106 


80 


2 , 3 , 139 , 317 , 320 , 352 


மாட்டு வாகடம் 
மாந்தக் குளிகை 


8 அகத்தியர் 


8 


- 


306 


271 


முப்பாவை களிப்பு 10 சகல வியாதிக்கும் - அகத்தியர் 
முப்பு - 48 தன்வந்திரி 
முப்பு 50 அகத்தியர் 
முனிவாகடம் 
முன் எண்பது - அகத்தியர் 


259 


382 


253 


XXIK 


முன்னூற்றிரட்டு - அகத்தியர் 


286 


மூலசூத்திரம் 103 - சட்டைமுனி தண்டகம் 
மூலிகை வண்ணம் 

அகத்தியர் 


252 


210 


மெய்ஞ்ஞானச் சுருக்கம் 


247 


5 அகத்தியர் 
SI 


246 


- 


55 


1500 தெட்சிணாமூர்த்தி 
மச்சமுனி . 


53 


யாகோபு 300, 
யாகோபு செந்தூரம் 


118 


யு நானி வைத்திய முறைகள் 


370 


208 : 


யூகிமுனி நாடி சூத்திரம் 

பிடிவாத சுருக்கம் 100 - ல் எடுத்தெழுதிய சீனரசக்காரம் 
வாத விதி 53 - ல் எடுத்தெழுதியது 


119 


120 


யோ 


யோகச் சித்தர் வெண்பா 
யோக நிலை சூத்திரம் 32 புசுண்டர் 


183 


186 


100 


119 


104 


ரசகற்பூரம் யூகிமுனி பிடிவாத அருக்கம் 
" சசுத்தி - திருமூலர் 
ரசமணிமார்க்கம் 14 அகத்தியர் 
ரண சாத்திரம் வைத்தியத் திரட்டு 
ரண சூத்திரம் 

16 அகத்தியர் 


83 


33 


209 


xxiii 


ரெத்தினச் கருக்சம் 


360) 


274 


அகத்தியர் 


69 


ஊர்வசி 


150 


ரோ 


285 


229 


ரோமரிஷி 500 

அண்ட வித்தை 
சதனூல் 

சிவக்ஞான போதகம் 
5 


- 


100 


125 


ஞானம் 


239 


வைத்தியம் - 19 


5. IL 


232 


-- 


109 


242 


234 


வகாரப் புலம்பல் அழுகணிச் சித்தர் 
வகாரம் 12 தெட்சிணாமூர்த்தி 

16 ) 

டமரானந்தர் 
0 

அகத்தியர் 
வண்ணம் அகத்தியர் 
வல்லாதி 600 அகத்தியர் 
வழலைக் கருமான சூத்திரம் 13 அகத்தியர் 
வன்னச் சிந்து சனிக்கு 


31 


41 


84 
197 


வாகடச் சுவடி 


56 


வாகடத் திரட்டு 


-- 


50 - அகத்தியர் 


18 


குண 


67 


7 


வாகடம் 


199 


தன்வந்திரி 


59 
70 


பால 


பிள்ளைப் பிணி 


மருந்து 


154 


xxiv 


-- வாலை 


43 . 


152 


44 


255 


93 


வைத்தியம் 
வாகட வைத்தியம் -- 16 

அகத்தியர் 
வாசமுனி சூத்திரம் 70 
வாதநூல் - சட்டை முனியார் 
வாதம் 6 

டமரானந்தர் 
வாதம் 10 - சட்டைமுனியார் 
வாதம் 1000 -- சட்டை முனியார் வேதாந்தம் 
வாதம் எண்பத்து நாலுக்கும் உற்பத்தி அ " வல் 
வாதவிதி 53 - ல் எடுத்தெழுதியது 
வாலைவாகடம் 


101 


94 


95 


- 


203 


120 


43 


வால்மீகர் 


126 


வால்மீகர் 


16 


130 


16 


218 


187 


வால்மீகர் + சிவயோகம் 
வால்மீகர் ஞான சுகாதிதம் 
வால்மீகர் ஞானம் 
வால்மீகர் ஞானம் 

16 
வால்மீகர் தீப சூத்திரம் 


10 


241 


240 


205 


வினோத கேசரி 100 - இராமதேவர் 
விஷ்ணு சக்கரம் 


124 
341 


வெ 


வெடியுப்புக் கட்டு 


131 


வே 


வேதாந்த வாதம் 1000 சட்டை முனியார் 


95 


வை 


வைத்திய அட்டவணை 


878 


அவையடக்கம் 
வைத்தியக் கோர்வை 


145 


262 


வைத்தியங்கள் - இராமதேவர் 


321 


XXV 


. 


வைத்திய சாத்திரம் - அகத்தியர் 

323 
சிந்தாமணி 100 - தன்வந்திரி 

72 
சூத்திரம் நாடிமுறை அகத்தியர் 

18 
சேகரம் - மணிமந்திர 

339 
தருக்க நூல் 16 அகத்தியர் 

45 
< " வத்தியத் திரட்டு 

10 , 11 , 13 , 15 , 17 , 19 , 21, 23 , 24 , 
28 , 30 , 32 , 35 , 41 , 47 , 132 , 133,142 , 
154 , 155 , 156 , 157 , 158 , 159 , 160 , 
161. , 162 , 163 , 164 , 165 , 166,167 . 
177 , 192 , 213 , 218 , 292 , 300 , 310 , 
319. 324. 326,336 338 , 353 , 359 , 

360 , 362. 364 , 367 , 369.372 . 381 . 
வைத்தியத்திரட்டு - அகத்தியர் 

184 
- சுரநிதானம் 

64 
- மருந்து முறிவு 

137 
ரண சாத்திரம் 

33 
வைத்திய நிகண்டு 

136 
நூல் அனுபவ 

376 

375 
முறைகள் 

349 
வைத்திய முறைகள் - யுனானி 

370 
முறை - ஞான வெட்டி 

146 
வைத்தியம் 

351 
19. ரோமரிஷி 

5. 11 
36 அகத்தியர் 

182 
50 

182 
51 இராமதேவர் 

146 
- 81 - இராமதேவர் 

135 
வைத்தியம் 100 - தேரையர் 

194 , 308 


:: 


- 


- 


205 


184 , 192 


--- 


வைத்தியம் 


208 


அகத்தியர் 
தன்வந்திரி 
புலிப்பாணி 


278 


. 


500 


133 , 265 , 345 


Xxvi 


. 


27 , 213 , 362 , 372 

377 


12 


202 


- 


257 


51 


அகத்தியர் 
அனுபவ 

இராமதேவர் 
கடைக்காண்டம் 600 

அகத்தியர் 
தேரையர் 
நட்சத்திரம் பார்த்துச் செய்வது 
புலிப்பாணி 

கணிதம் 
வைத்திய வாகடம் 
வைத்திய வெண்பா 
வைப்பு சூத்திரம் - 103 கொங்கணர் 


53. 


, 


311 


1 . 


57 


152 


144 


48 


இலக்கியம் 


356 


கணக்கதிகாரம் 
கந்தரனுபூதி 
நளவெண்பா 


261 
183 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்சொண்ட -- நம் முன்னோர்கள் 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு இடங்களில் 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் எம்மிடம் 
அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , அவைகள் 
மக்களுக்குப் பயன்படும் . 


எம்மிடம் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப், புகழை 
எமது 

சரசுவதி மகால் உள்ளளவும் . பெறுவர் 
அவை பதிப்பாகி வருமாயின் , சுவடி தந்தார் 
பெயரும் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் 5 பிரதி 
களும் பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளை , எமது மகாலுக்குத் 
தந்து தவ வேண்டுகிறோம் . 


இங்ஙனம் 
சி . கோசலராமன் இ.ஆய 


தஞ்சாவூர் , 
16-7-2001 . 


} 


மாவட்ட ஆட்சியர் & இயக்குநர் . 
"சரசுவதிமகால் நூல்கம் . 


எமது மருத்துவ வெளியீடுகள் 


CS 


ரூ.பை 


75-00 


52-00 


1500 


1. அகத்தியர் 2000 பாகம் -- ,I , II 
2. அகத்தியர் அட்டவணை வாகடம் 
3. அக்கால சித்த வைத்திய பலமுறைகள் 
4. தன்வந்திரி ஏரண்ட தைலம் 
5 தன்வந்திரி வைத்தியம் பாகம் 
6. தன்வந்திரி வைத்தியம் பாகம் - II 


20-00 


40-00 


30-00 


எண்ணெய் வாகடம் 


30-00 


50.00 


50-00 


* . ஜவரரோக சிகிச்சை 
9. நீரிழிவு சிகிச்சை 
10. பித்தரோக சிகிச்சை 
1. ஷய உளமாந்னத சிகிச்சை 


30-00 


18-00 


12. காஸ் சுவாள சிகிச்சை 


25-00 


45-00 


5.00 


7-00 


10-00 


21-00 


70-00 


13 .. கர்ப்பிணி பால ரோக சிகிச்சை 
14. கர்ப்பிணி ரக்ஷா 
15. குழந்தை பராமரிப்பு 
16 கொங்கணர் சரக்கு வைப்பு 
17. மச்சமுனி 800 
18. நயன ரோக சிகிச்சை 
19. அகத்தியர் 190 
20. அகத்தியர் 110 
21. ஆனந்தகந்தம் 
22. வைத்தியத் திரட்டு 
23. ஆயுர்வேத உபதேசங்கள் பாகம் 1 
24. ஆயுர் வேத உபதேசங்கள் பாகம் - 1 
25. சந்நிரோக சிகிச்சை 


15-00 


16-00 


100-00 


40-00 


25-00 


20-00 


40-00 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகம் 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


பதினெட்டாம் தொகுப்பு 


மருத்துவப் பகுதி 


* * * 


வரிசை எண் : 2176 


சுவடி எண் : 


1151 


தன்வந்திரி சிந்தாமணி நாடி சாத்திரம் 


ஏடுகள் : 325 . 

கி . எண்ணிக்கை 20000 . 
பக்கத்திற்கு ; 6-10 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி . 
திலைமை : மிக மிகப் பழுது . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


அளவு : 41x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


யென்பினால்க் கால்கள் நாட்டி 
யிலங்குகை வலைகள் வை . 


முடிவு : 


மூள்கிவரும் வெங்கதிரை முன்கண்ட கூரிருள்போல் 
மாள்குமென்று சொன்னார் மகிழ்ந்து . 
அம்பிகை கெவுரி 

அதிரச 
கோவிந் 
மகா கெந்த 

( இவ்வளவே உளது ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பல வைத்திய நூல்கள் உள்ளன . முதல் ஏட்டில் அட்டவணை உள்ளது . 
இதில் நாடிசாத்திரம் , சுரநிதானம் , தோஷ நிதானம் . சன்னி நிதானம் , உதரக்கிரியை , 
அதிசார முதலான நிதானங்களும் , அகத்தியர் வைத்தியம் 300 , அகத்தியர் சூத்திரம் - 
360 முதலியனவும் சூரியப்பிரபை ஈறாகவும் உள்ளன . 

இது , மிகமிகப் பழுதுபட்டிருப்பதால் எடுத்தெழுதுமாறு இல்லை . 


* * * 


1 


2 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் ; 2177 


சுவடி எண் : 


1152 


மாட்டு வாகடம் 


ஏடுகள் : 47 ( இடையிடையே ஏடுகள் இல்லை ) 

கி . எண்ணிக்கை : 600 . 
அளவு : 20x2 ; செ.மீ. பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
பொருள் : மருத்துவம் . நிலைமை : சிறிது பழுது . 

முழுமை : 

முற்றற்றது . 
எழுத்து : தமிழ் 


ஓம் கம் சிவ 
உதறி வெப்புக்கும் கடுப்புக்கும் 


தொடக்கம் : 

நாவல் பட்டையை பிடித்து அரைத்து 

பசுவின்பாலில் மூன்று நாள் குடுக்கவும் 
பனையண்டத்து மாவும் ஈரவெங்காயமும் 

இலவங்கப் பட்டையும் கவளம் 


முடிவு : 


வாத நீர்களுக்கு மருந்து 


கடுகு கேப்பையையும் கருக்கி 

கொடிக்கள்ளி சார்விட்டு அரைத்துப் போடவும் 
வாதமடக்கி யிலையும் சுண்ணாம்பும் 

சிறுநீர்விட்டு அரைத்துப் பூசவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மூக்கடைப்பன் குணம், பெருவிரட்டையின் குணம் , செறுக்கடைப்ப 
குணம். நாக்கனடப்டன் குணம் , அரனணக்கடிக் குணம் , தலைவீங்கி நோயின் குணம் , 
மசறி நோயின் குணம் , குறட்டடையான் குணம் முதலியன உள்ளன . 


*** 


வரிசை எண் 


2178 


சுவடி எண் : 1153 


மாட்டுவாகடம் 


ஏடுகள் : 54 கி . எண்ணிக்கை : 500 

அளவு 21x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 3-7 வரிகள் ஆசிரியர் : ஆறியக் கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


18- வது தொகுப்பு 


தொடக்கம் : 


... வளைவேரும் பழம் புளியும் வசம்பு 
ஆக நாலு மருந்து மரைத்து முத்தக் காடியில் 
புகட்டவும் இருநாழி தண்ணீர் நாழி தண்ணீர் 
ஆகக் காய்ச்சி இடதுகைப் பாச்சிலும் நெஞ்சிலும் 
விடவும் . இலுப்பைப் புண்ணாக்கு மரைத்து 
காடியில் புகட்டவும் 


முடிவு : 


சருவ மாட்டுக்கும் மருந்து 


கற்றாளை வேர் முடக்கத்தி வேரும் 
காடி வார்த்தரைத்துக் காடியில் புகட்டவும் 


பசுவுக்குப் பால் சுரக்க மருந்து 
சீந்தித்தண்டு. எள்ளு , கருப்பட்டியும் பிசைந்து 
பசுவின் பாலில் புகட்டவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , செம்புள்ளிகண்ட மாட்டுக்கு மருந்து . ஒழுக்கு நோய் கொண்ட மாட்டுக்கு 
மருந்து , சூலை நோய் , நாரைக்கல் நோய் , குன்றிநோய் , கோமாத நோய் , கவடிப் 
புள்ளி நோய் . சுளவன் திரபண்டவம் , தக்காளிநோய் . பொதந்த நோய் , மண்டை நோய் , 
தனந்த நோய் , முதலானதற்கு மருந்தும் சூடும் உள்ளன . 


வரிசை எண் : 2179 


சுவடி எண் : 1154 


மாட்டு வாகடம் 


ஏடுகள் : 27 கி , எண்ணிக்கை : 300 

அளவு : 20X21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் ஆசிசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
சுவடியின் நிலைமை : மிக மிகப் 

பழுது . முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 

ஞாயிறு திங்களோடே செவ்வாய் மத்தனாளும் 

வெள்ளி சனிக்கிழமை வார்ந்தபேறு 
வெள்ளங் கொற்கம் பெருகு தென்று 

நாரணனும் நந்தி யீசுபர பண்டாரமும் 
சொக்க தாதரும் சிதம்பர தேவரும் 

அகத்திய மாமுனியுங் கூடியொரு 


4 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


மாட்டுக்கு செய்குணம் 
சீறுசீரென்று செருமும் . இதுக்கு மருந்து 
சுக்கு , வசம்பு , மிளகு , தைவளையுங் கூட்டியரைத்து 
நாசியிலே நசியம் பண்ணத்தீரும் . இதுக்குச் சூடு 
மூக்கிலே 2111. குப்பைமேனியிலையும் வெள்ளுள்ளியும் கூட 
முந்தின மருந்துடனே கூட்டி நாசியில் விடத் தீரும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மாட்டுக்குச் சூட்டுக்கோல் வத்திக்க தந்திரம் , தோலிடுக்கி நோய் , தொட்டி 
நோய் . குடல்ப்பிளை , உறுணிநோய் இளங்கொடியைத் தின்ற மாட்டுக்கு , தறுக்கான 
நோய் , சூம்பினச்சி நோய் , குளுவை வெப்பு நோய் , சிந்தி நோய் , பொறிநோய் , முதலான 
நோய்கட்கு மருந்தும் சூடுகளும் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2180 


சுவடி எண் : 1155 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 3 எண்ணிக்கை : 40 

அளவு : 24x21 செ.மீ 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் ; 

பருபதந் தன்னில் வாரும் 

பரமனா ரருளி னாலே 
பெருமையாய் உலகில் வாழும் 

புண்ணியச் சனங்க ளுக்கு 
முடிவு : 

மதியா லிதற்குக் குறிப்பறிந்து 

வருந்தி யனுப்பா னத்திலிடத் 
துதியாய்ச் செய்ய வல்லோர்க்குச் 
சொன்னார் பொதிகை வாழ்முனியே ! 

10 
அகத்தியர் குழம்பு முற்றும் 
காலம் ; 

இல்லை 
குறிப்பு ; 

இதில் அகத்தியர் குழம்பு செய்முறை , உபயோகிக்கும் விதம் , வெவ்வேறு அனு 
பானங்கள் , பற்பங்கள் , நீர்க்கட்டு , வாந்தி இவைகளுக்கான மருந்துகள் கூறப் 
பட்டுள்ளன . 

இது எமது சுவடி எண் 594 ] D1212 போன்றது . அச்சாகியுளது . 


5 


16 - வது தொகுப்பு 


சுவடி 

எண் : 


1156 


வரிசை எண் : 2181 


ரோமரிஷி வைத்தியம் -19 


பொருள் : 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 21x21 செ.மீ 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி . 

மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது . முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நீகமுடன் ரோமரிஷி பூத லத்தில் 
நெறிகெட்ட மானிடர்க் காகவே 

கணபதியைத் தியானஞ் செய்து 
கார்மேக நிறமுடைய தயி ............. 


மூடிவு : 


காரப்பா சிவகாமி பூசை செய்து 

களஞ்சி வெள்ளி உருகையிலே தயிலந் தாக்கு 
பாரப்பா ஏழரைதான் மாத்துக் காணும் 
பரமன்மே லாணையிட்டோம் பசும்பொன் னாமே ! 

தேவிசகாயம் 


19 


ரோமரிஷி அருளிச்செய்த வாக்கியம் 

முற்றும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 308 - a |D551 ரோமரிஷி வாக்கியம் போன்றது . இதன் 
தலைப்பு ரோமரிஷி வயித்தியம் - 19 

என்றுளது . முடிவில் ரோமரிஷி வாக்கியம் 
முற்றும் என்றுளது , பாட வேறுபாடுகள் நிறைந்து காணப்படுகின்றன. 


வரிசை எண் : 2182 


சுவடி எண் : 1157 


புலிப்பாணி , மச்சமுனி சிதம்பர பூசை - 

25 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 125 

அளவு : 21x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி - மச்சமுனி பொருள் : பூசை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


6 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


............ 


அகத்திமுகன் றனையளித்த வரனே போற்றி 

அகிலமெ ........ ...... நின்ற வருளே போற்றி 
முத்திதரும் வேதாந்த முதலே காப்பு 

கித்தெரிந்த பரனே காப்பு 
சத்தியொரு பாகம் வைத்த 

சங்கரனே யம்பரனே ஞான மூர்த்தி 
வெற்றியாஞ் சிதம்பரத்தின் பூசை மார்க்கம் 

விளம்புகிறேன் கிணேசனுட பாதங் காப்பே 


- 


முடிவு : 


தாமடா மூவெட்டுக் காலே யாகுந் 

யவாக யி ................. ரையே யாகும் 
வாமடா யிதிலிரட்டி முழுதென் பார்கள் 

வளமான கனமப்பா நெற்க னந்தான் 
நாமடா விசமது ஒருநெல் லாகும் 

நலமான சிதம்பரந்தின் பூசை முற்றே ! 


25 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதன் ஆசிரியர் இருவர் போலும் சிதம்பர பூசை என்பது நூல்போலும் , சிதம்பர 
பூசை செய்யும் முறை முதலியன இதில் கூறப்பட்டுள்ளன . 


0--0-0 


வரிசை எண் : 2183 


சுவடி எண் : 1158 


ஆனந்தக் களிப்பு முதலியன 


ஏடுகள் : 21 ( 12 + 9 ) 
பக்கத்திற்கு : -7 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி எண்ணிக்கை : 400 அளவு : 22x 21 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆனைமுக னைத்துதித்து - கந்த 
ஆறுமுக சுவாமியைத் தினமுமே போற்றி 
மானைக் கரத்தில் வைத் தோனே வருந்தியே 
நெஞ்சில் வருத்தி யிருத்தி 


18- வது தொகுப்பு 


7 


முடிவு : 


சத்தியமா யிநமு............. 
தவறாது உறு ........ 

ண்டு தய்யல் 
குணமுகத்தாள் குடிகொள்வாள் யீசர் 
நந்தி ........... ருளினார் மானிடர்க் ............... 
மக்காக யிந்தனு மூணு .........ட்டிய .........யணம் 

தெட்சணாமூர்த்தி துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் கிரந்திக்கு , புகை பிடிக்க , திரிகுமியாக பாடுகிறது , லோக மாரணம் ,, 
அயசெந்தூரம் , சூர சங்காரத் திரி , தாளக பற்பம் விரோசன குளிகை முதலியன உள்ளன 

இடையிடையே வெற்றேடுகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2184 


சுவடி எண் : 


1159 


வாகடம் 


ஏடுகள் : 95 . கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 29x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது . முழுமை : முற்றுமுளது . எழுத்து , தமிழ் 


தொடக்கம் : 


சோரத்துக்கு நசியம் 


முருங்கைப்பட்டை காட்டுக்கொட்டைப் பட்டை 
கோவத்தண்டு பப்படாப்புல் உப்பு மண் 
இதெல்லாம் சிறுக்கக் கொத்தி கசாயம் போட்டு 
குடுக்கவும் 


முடிவு : 


எட்டிக்கோல் வெள்ளைக் கினவேர்கோல் 
தேந்தான்வேர்க் கொட்டை இந்த ஒன்பதும் 
விளக்கில் சுட்டுக் கருக்கினதை ஆமணக் 
கெண்ணையில் சாரித்து யெடுத்து சிமிளி 
லடைத்து வைத்துக் கொண்டு திலதமிடப் 
பூதப் பிசாசுகள் அண்டாது 
வருமலைப் பண்டிதர் துணை 

வாகட முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


8 

தமிழ்ச் சுவடிகளின் 
குறிப்பு : 

இதில் , உதிரவாய்வுக்கு , நீர்க்கடுப்புக்கு , சன்னிக்கு நசியம் . நாசியடைப்புக்கு , வெடி 
சூலைக்கு , வாய்வு திரட்சிக்கு , புருஷனைச் சேராத பேருக்கு . உடம்பு பருக்க , பிள்ளைக் 
குளிசம் , பொரிவண்டு கடித்தால் , நாடி சாத்திரம் , எலிகடிக்கு , அம்மை விளையாடி பூ 
விழுகிற கண்ணுக்கு , பஞ்சா அமுர்தம் முதலியன உள்ளன . 

* 
வரிசை எண் : 2185 

சுவடி எண் : 

1160 
அகத்தியர் மாந்தக் குளிகை - 8 


ஏடுகள் : 3 ( 96-98 ) கி , எண்ணிக்கை 100 

அளவு : 29x3 ) செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது , முழுமை : முற்று முளது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 

பாரப்பா சித்தரெல்லாம் சொன்ன மார்க்கம் 

பாங்கான வைத்தியரே என்னூல் பாரு 
வாரப்பா மாந்தமது பிணிகட் கெல்லாம் 

வகையாகச் சொல்லுகிறேன் மகிழ்ந்து கேளு 
சேரப்பா பதினெட்டு பேருங் கூடி 

திரமாக ஓரிகோர்வை பாடினார்க ளப்பா 
குருக்கியே யொருகுளிகைக் குள்ளே யப்பனே 

அப்பனே சிவகளையாய்ப் பாடி னேனே ! 


1 


- 


முடிவு : 


ஆளப்பா குழந்தைகட்கு வந்த நோய்கள் 

அகலுஞ்சிவ குளிகையினில் அறிவாய் முற்றே ! 


- 
8 


-8 


வெள்ளைச் சாரனை வேரரத்தை 

வேலிப் பருத்திச் சார்வார்த்து 
மெள்ள அரைத்துக் குளிகைசெய்து 

வெய்யிலி லுணர்த்திக் கொள்வீராய் 
துள்ளு மாந்தம் சுளியிளுப்புச் 

சுளித்து வாங்குங் கள்ளத் தோஷம் 
கள்ளப் பிணிகள் யிவையெல்லாம் 

காணா தோடுங் கண்டீரே ! 
காலம் : 

இல்லை 
குறிப்பு : 

இதில் , மனிதரின் எல்லா நோய்கட்கும் மாந்தமே காரணம் என்றும் , அதற்கான 
நோய நீக்க மருந்துகள் இவை என்றும் கூறப்பட்டுள்ளது . 


18 - வது தொகுப்பு 


9 


வரிசை எண் : 2186 


சுவடி எண் : 1161 


தெட்சிணாமூர்த்தி நஞ்சு மாத்து முதலியன 


ஏடுகள் : 12 கி , எண்ணிக்கை 400 

அளவு : 29x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

7-8 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி , பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது , 


தொடக்கம் : 

ஆகமாம் தெட்சணா மூர்த்தி சொன்ன 

அப்பனே முறிவுவகை என்ன வென்றால் 
பாகமா நாவிபாசாணத் தானு 

பாங்கான பமத்தை சேராங் கொட்டை 
வாகமா யொருகோனியாடு வெட்டி வித்து 

சாகமாய் தஞ்சுவகை யெல்லாத் துக்குப் 
சாற்றினேன் அஞ்சதிலே பாரு பாரே ! 


முடிவு : 


ஆமப்பா சுண்ணாம்பு மிஞ்சுத் தானால் 

அப்பனே சீந்திக்கொடி மெல்ல வேணும் 
தேமப்பா நவல்பழந்தான் முறிப்ப தற்கு 

செப்புகிறேன் நெல்லிக்காய் தின்ன வேணும் 
சாமப்பா தேளுக்குக் குளூந்தண் ணீரை 

தான் குடிக்கப் பேகுமடா அஞ்சு முற்றே ! 
( 2 - வது ஏட்டில் இது முடிகிறது ) 


-- 


பின்னர் ; 


பாம்புசட்டை கீரித்தோல் பருத்த கிருடனிற் குடனே 
கூம்பு நரி நாய்எலி யுடனே கொடிய பூனை மீசை யிவை 
வரம்பின்மிகவே பொடி செய்து வளமாய்ச் சிமிளி 

லடைத்துடனே முன் 
னும்பின்னு மிருவருடன் மூரியப் புகையைக் கலைப்பிதுவேயிடு - 

சிவய நம 
( எனத்தொடங்கி ) 
சீனிச் சர்க்கரை பலம் -6 இதையெல்லாம் ஒண்ணாய்க் கலக்கி 
சாப்பிடவும் பசுநெய் படி -- 4 . 
( என முடிகிறது ) 


காலம் ; 


( 8 - வது ஏட்டின் பின்புரம் ) 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


கோயமுத்தூர் ஜில்லா உடுமலைப்பேட்டை தாலுக்கா தழிஜல்லிபட்டியிலே யிருக்கும் 
நல்லாண்டி மகன் சொல்லியாண்டி செல்லியாண்டி யாண்டி மகன் நல்லராண்டி விரோதி 
வருடம் பங்குனி மாதம் 16 - ஆம் தேதி புதன்கிழமை வாகடம் எழுதி முடிந்தது . இதை 
எடுத்தவர் குடுக்க வேண்டியது 

தெண்டாயுதபாணி வந்து 

முன்னிற்கவும் 


குறிப்பு : 

இதில் , நஞ்சுக்கு மாத்து , பிரிவுக்கு , கூடுதல் கண்ட குப சன்னிக்கு . வீட்டுவகை , 
கபால சூலைக்கு மருத்து , விக்கலுக்கு நடுட்டு சிரங்குக்கு , மேகத்துக்கு எண்ணெய் , 
வயித்திய வெண்பா , மாந்தக் குளிகை , தசவாயுவுக்கு மருந்து , பசியா வினோதம் , 
பிரிந்த பெண் சேர யந்திரம் , சூதக வாய்வுக்கு , வயிற்று வலிக்கு எண்ணெய் முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 2187 


சுவடி 


எண் : 1162 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 9 கி , எண்ணிக்கை : 100 

அளவு : 26x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 

ஆசிரியர் ; பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் நெல்லிக்காய் 
தானிக்காய் மரமஞ்சள் , கல்கண்டு சர்க்கரை 
இலுமிச்சம்பழம் பேய்க் கொம்புட்டிச் சாறு 
பொன்முசுட்டை நன்னாரி புளியாரை 


முடிவு : 


பாலிலரைத்து ஒருபடி தண்ணீரில் கலக்கி 
ஒருபடி பசுவிநெய் 
5. கச் சுறுசுறுப்பு , ரத்தம் , பிறவெள்ளை 
விழுந்தால் மருந்து 

ஆனை நெருஞ்சிக் காயைக் கொண்டுவந்து 
காயப்போட்டு இடித்து ............. ன் பண்ணி . 
வடிகட்டி 3 நாள் இரு பொழுதுண்ண 


காலம் : 


இல்லை 


18 - வது தொகுப்பு 


11 


குறிப்பு 

இதில் சூரசத்தி . தாம்புரச்சுத்தி . கெண்டைக்குச் சூரணம் ; பயித்தியம் , வலிப்பு , 
சோகை , சன்னி , கண்புகைச்சலுக்கு , சிரங்குக்கு சீந்திநெய் , பறங்கிப்புண் சூலை , சூலைப் 
புண்ணுக்குப் புகை , முதலியன செய்முறைகளுடன் உள்ளன . 


வரிசை எண் : 2188 


சுவடி எண் : 116 


ரோமரிஷி வைத்தியம் 


19 


ஏடுகள் : 4 கி , எண்ணிக்கை : 100 

அளவு : 19 x 3 செ . மீ . 
பக்கத்திற்கு ; 11-13 வரிகள் 

ஆசிரியர் : ரோமரிஷி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 
குறிப்பு : 


து எமது சுவடி எண் 308 - a / D.551 ரோமரிஷி வாக்கியம் மற்றும் சுவடி எண் 
1156 போன்றது . 


வரிசை எண் : 2189 


சுவடி எண் : 1164-3 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 149 ( 13-161 ) கி , எண்ணிக்கை : 5500 

அளவு : 19x3 செ.மீ 
பக்கத்துற்கு 8-12 வரிகள் 

ஆசியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை ; மிகப் பழுது முழுளை : மூற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கோடாசூரி உண்டை 


தானேதான் கோடாசூரி கூட்டக் கேளு 

தாளகமும் வசுவாசி சந்தனம் 
தேனேசீ எக்காரம் பச்ச நாவி 

தேவதாரம் கிராம்பு கோஷ்டம் கடுகு லிங்கம் 
மானேகடுகு ரோகணி சித்திர மூலம் 

மகத்தான குரோசானி கஞ்சாவேரு மிந்துப்பு 
நானே பொரித்து முந்திரிகை யோடு 

நலமான பச்சைக்கற் பூரங் கூட்டே ! 


1 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு 


ஒருபிள்ளை பெற்று மறுபிள்ளை வில்லாத பேருக்கு மருந்து 


அத்திப்பட்டை வெட்டி யுலத்தி மாவாக இடித்து 
வடிகட்டி கருங்குருவை மா ஆளாக்கு 
பட்டை பொடியும் சரிகூட்டி ஆளாக்கு 
நல்லெண்ணெயுங் கூடவிட்டு மூன்றுங் கலந்து 
நீரில் விழுந்த நாலா நாள்முதல் பணிரெண்டு நாள் குடிக்கவும் 
பத்தியம் காப்பு புளிப்பு தவிர்க்கவும் 


காலம் : 

இல்லை 
குறிப்பு 

இதில் , பொன் முசுட்டை , தாமிர வேனத , அயச் செம்பு வேதை , காரீய பற்பம் , 
கிராணி மூலம் , விஷங்கள் , தீப்புண் , சுரத்துக்கு , பெருங்காய லேகியம் , பத்தியக் கறிகள் 
கூட்டுகிறதற்கு வகை , 

விளக்கெண்ணெய் வைப்பு , கெற்பத்துக்கு நெய் , மூதண்ட 
லேகியம் , பித்தபாண்டு வீக்கத்துக்குக் காந்த செந்தூரம் முதலியன உள்ளன , 


-0 . 


வரிசை எண் : 2190 


சுவடி எண் : 1164-6 


மருந்துவகை நிகண்டு 


ஏடுகள் : 5 ( 162-166 ) கி , எண்ணிக்கை : 150 

அளவு : 19x3 செ.ம் 
பக்கத்திற்கு ; 11-12 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்னல பொருள் : நிகண்டு 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பத்தம் எருக்குதனி மான்கரந்தை தும்பைபிரை 
து ) தியேழும் பூகங்கை குலத்தாள் - பித்தன் 
பாகத்தாள் தந்த கயமுகனை யேபணிந்தால் 
வாகடத்தின் விஞ்ச வரும் . 


( வெண்பா சரியில்லை ) 


முடிவு : 


குரோசாணி ஓமம் அதிமதுரம் கிளியூரம் பட்டை 
சாத்திரபேதி கெருடகாந்தம் சந்திர காந்தம் 
சூரியகாந்தம் இதுவெல்லாம் கூடின சூரணம் 
திசைவாச மென்று பேர் , 


13 


18 - வது தொகுப்பு 


இந்த மருந்து சந்தனாதித் தயிலத்தில் கூட்டிடவும் 
வகை வாகட மருந்து நிகண்டு 

முற்றும் 
வச்சிர வல்லியாவது பிரண்டை 


காலம் 


இல்லை 


குறிப்பு ; 

இதில் , முதலில் இரண்டு வெண்பாவும் , பின்னர் சொற்பொருளாகவும் உள்ளன , 


--00 


2191 


வரிசை எண் : 


சுவடி எண் : 


1164 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 42 ( 167-208 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 19x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது . முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் , 


வீரியத்துக்குக் கல்மதம் 


தொடக்கம் : 

பாருநெரி யாகசுத்தி தனை மறைத் தய்யா 

பாங்கினிய வாளமதை யெடுத்து நன்றாய் 
தம்பெறவே சிலத்தைவிட்டு யலம்பிப் போடே 

யுள்பருப் பெடுத்து வாளையுட சாத்தில் 
சுண்டவே வடித்து வாங்க சுத்தி 

பசுவின் பாலில் சுத்தி 
முடிவு : 

ஊமத்தை யிலைச்சாறு பிழிஞ்சு ஆவின் 
வெண்ணெயை வட்டியினம் பூரத்தில் வைத்து 
தை சாறு விட்டு , செம்பூனாலே மூணு சாமம் 
அரைக்கவும் , பிறகு இலும்பிச்சம் பழச்சாறும் 
துருசுகூட்டி ஊமத்தைச் சாறு கூட்டி 
ஒரு சாமம் அரைத்து கூட்டிக் கொள்ளவும் 

சிமிளில் வைத்துக் கொண்டு நேரத்தில் 
வாயுவுக்குக் கண்ணில் விடவும் 
தீரும் . கை கண்டது 

இது அனுபோகம் . 


14 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சேரா சேத்திக்கு . கூத்தியராகிடும் மருந்து வீரசெந்தூரம் , வங்கபற்பம் . 
துருசு குருபற்பம் , கெந்தக செந்தூரம் , நாரசிம்ம லேகியம் , கரிசாலை லேகியம் , தாளிச 
பத்திரிச் சூரணம் , இஞ்சி லேகியம் , பத்திய முரிவுக்கு முதலியன காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 2192 


சுவடி எண் ; 1.64 - d 


அகத்தியர் பின்னூல் 80 


- 


முதலியன 


ஏடுகள் : 33 ( 209-241 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 19x3 செமீ 
பக்கத்திற்கு ; 11-12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 

முன்னூலென் பதுஞசொன்னேன் முதலே காப்பு 

மூலத்தில் நின்றகண பதியே காப்பு 
பின்னூலென் பதுஞ்சொல்ல ஆயிகாப்பு 

பேரான நன்குருமா முருகன் காப்பு 


முடிவு : 


இவ்வளவும் குழி அம்மியில் வைத்துக் கொடிக்கள்ளிச் 
சாறுவிட்டு நன்றாய் அரைத்துக் குளம்பு வழித்து 
வைத்துக்கொண்டு சகல வாயுவுக்கும் நீர் ...... க்கும் 
சுகபேதிக்கு சுண்டைக்காயளவு கருப்புக் கட்டியில் 
குடுக்கவும் , பேதிக்கும் . சீதக்கட்டு விழுந்த வுடனே 
குளித்துப் போட்டு மோர் சாதம் சாப்பிடவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


: 


இதில் , அகத்தியர் பின்னெண்பதில் ஒருசில பாடல்களே உள்ளன . தொகுப்புபோல் 
தெரிகிறது . மேலும் , கர்மசுத்தி சொர்ண அப்பிரக செந்தூரம் , தாம்பிர பற்பம் , கெற்ப 
நோய்க்கு பண்ணெய் , சிவன் வேம்புச் சூரணம் . தயிலம் , கல்லத்திப் பட்டை , மேகம் 
போம் , தந்த வாயுவுக்கு . பேதிக்குணம் முதலியன உள்ளன . 


11 - வது தொகுப்பு 


15 


வரிசை எண் 


2193 


சுவடி எண் : 1165 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 70 

கி . எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 22 x 2 செ . மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


...... யருக்கலை பிஞ்சு நன்னாரி யெக......... 
பொளகு , வெள்ளைப் பூண்டு பனங் கருப்பட்டி 
அரைத்து 3 நாள் சாப்பிடவும் 
புளி புகையிலை ஆகாது . 


மூடிவு 


அந்திர வாயுவுக்கு 


இலுப்பைக் கட்டியும் கோளிக்காரமும் பூண்டு 
சேர்த்துக் குடுக்க அந்திர வாய்வு தீரும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வீரமெழுகு செந்தூரம் . கிராணிக்கு மருந்து , தாளக பற்பம் , குட்டம் மேகம் 
21 - க்கும் ரச செந்தூரம் , லிங்கம் கட்டுகிற விபரம் , மன்மத சிந்தாமணி லேகியம் , வயறு 
பேதிக்கு மருந்து , அண்டவாதத்துக்கு , நீரழிவுக்கு வங்க செந்தூரம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2194 


சுவடி எண் : 


1166 


வைத்தியத் திரட்டு 


பொருள் : 


ஏடுகள் : 52 கி . எண்ணிக்கை : 750 

அளவு : 22x 2 ) செ.மீ. 
பக்கத்திற்கு : 4--8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் முதலான பலர் 
மருத்துவம் 

நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் ; 


குஸ்ட்டத்தில் றிணம் , வெண்மேகம் சோம்பல் . 


கெங்ன கறை அறுகையிலே கண்ணானென்ற 
பச்சியை யிரண்டு யிலையும் நரம்பு போக்கியே 
நாற்பத்தெட்டு நாள் காலை மாலை இரண்டு நேரம் 
சாப்பிட்டுவர மேல்கண்ட வியாதியெல்லாம் 
பறந்தோடும் . 


முடிவு : 


இந்தப்படி அஞ்சு புடம் போடவும் , செந்தூரம் 
லோகம் அறை பொடியாக்கி முன்சுத்தி 
யொப்பந்தோஞ் செய்து கல்வத்திலிட்டு பொஸ்தலைக் 
கையான் தகறைச் சாறும் விட்டு அரைத்து 
இந்தப்படியே புடம் போடவும் 
வில்லைதட்டிக் காயவைத்துப் புடம் போடவும் 


செந்தூரமாம் . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் , ஆறாத றிணம் , பேதிக் கஷாயம் , பைரவி வைரப்பிள்ளையிடம் சொன்னது 
அனுபோகம் , நாக செந்நூரம் , மஞ்சக்கா மாலைக்கு , அகத்தியர் சிந்தாதி எண்ணெய் 
மேகத்துக்கு எண்ணெய் கணை எண்ணெய் நேர்வாள சுத்தி முதலியன உள்ளன . 


இது , அண்மைக்காலச் சுவடி , புள்ளியிட்ட ஒற்றெழுத்துக்களும் , இரட்டைக் கொம்பு 
டைய நெட்டெழுத்துக்களும் காணப்படுகின்றன . 


18- வது தொகுப்பு 


17 


வரிசை எண் : 


2195 


சுவடி எண் : 1167 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 2013 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் ; பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது ,, முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


நாட்டினார் வாதத்தா லெழுந்த ரோகம் 

நலமுடைய வாதமொடு வாய்வு குன்மம் 
கூட்டினார் உதிரத்திற் திரண்ட வாய்வு 

குடல்வாய்வு சடலவாய்வுக் குத்தும் வாய்வு 
காட்டினார் விசக்கடிகள் திமிர்கு டைச்சல் 

காதடைப்பு பத்துவகை கிராணி தோஷம் 
மூட்டினார் கெற்பத்தைக் கெடுத்த வாய்வு 

முதல்விபர மறிந்தவனே வைத்தியம் பாரே ! 


--- 


1 


முடிவு : 


சுக்கு பலம் 


10 ; ஓமம் பலம் - 5 , கொத்தமல்லி பலம் - 10 , 
காட்டுச்சீரகம் பலம் -10 , முத்திருகன் செவி பலம் -10 
சோம்பு பலம் 21. வெந்தயம் பலம் .3 . ஆக சரக்கு 
ஏழும் சூரணம் செய்து மூணு விரக்கடை காலை மாலை 
ரெண்டு வேளையும் சாப்பிட்டுவர கண்டமாலை மேகம் 
நீங்கும் . அனுபவ முறை . 

தி . வே . இராமசாமிப்பிள்ளை 


மண்டலம் ஷை சூரணத்தைச் சாப்பிட்டு வரவேண்டியது 

தி , வே இராமசாமிப்பிள்ளை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 

வாதரோகம் , குடல் வாய்வு . கிராணி , வெட்டைச்சூடு , சலக்கடுப்பு , 
மூலமுளை , பவுத்திரம் முதலானதற்கு மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


2 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2196 


சுவடி எண் : 1167 - b 


அகத்தியர் வாகடத் திரட்டு - 50 


. 


ஏடுகள் : 12 ( 5-16 ) கி . எண்ணிக்கை 200 

அளவு : 20x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 --8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வாதந்தான் பெண்ப தாகும் 

வருகின்ற பக்க 
சீதமே நடுக்கு வாதம் 

சிறந்திடு முடக்கு வாதம் 
சூதமே ய்சந்த வாதம் 

தோன்றிய முகத்து வாதம் 
பேதமாம் வாதந் தீரப் 

பொருந்திடு மருந்து கேளே ! 


1 


முடிவு : 


ஆச்சப்பா வீரம் பூரம் 

அணைத்திடு சரக்குக் கெல்லாம் 
மூச்சப்பா ஒட்டெட் டாமல் 

முக்கிய மாகுஞ் சொன்னேன் 
வாச்சப்பா சுன்னஞ் செயநீர் 

வளமுள்ள செந்தூ ரங்கள் 
காச்சப்பா நீறு மூலி 
கட்டுக்கள் கடிதாங் காணே ! 

முற்றும் . 


55 


காலம் : 


மேட்டு சிந்தாமணியிலிருக்கும் ராமசாமி பிள்ளையிடத்தில் இருந்து அகத்தியர் 
வாகடத் திரட்டு அன்பதும் விசய வருஷம் , பங்குனி மாதம் 21 - ந் தேதி நெய்க்குப்பை 
மருதை நாயகம் பிள்ளை எழுதினது . 


குறிப்பு : 


இதில் , பித்தம் 40 - க்கும் , சேஷ்டுமம் 20 - க்கும் , மூலத்துக்கு கிராணி 64 - க்கு , 
குன்மம் - 8 க்கு , மேகநீர் 20- க்கு , மேகம் 21 - க்கு . காமாலை பாண்டு , புண்ணுக்கு சூலை 
குஷ்டம் , பெருவயறு , கவுசை , மகோதரம் , வாயுவுக்கு , காசம் 6 - க்கு , சுரம் 64 - க்கு , 


19 


18-வது தொகுப்பு 


சன்னி சுரம் 13 - க்கு , வலிப்பு 18 - க்கு , கரப்பானுக்கு , வீக்கம் விஷப்பாகத்துக்கு , கண்ட 
மாலை , நயனரோகம் 96 - க்கு மருந்துகள் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


** 


வரிசை எண் : 2197 


சுவடி எண் : 1167 - C 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 114 ( 17-130 ) 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
சுவடியின் நிலைமை : 

பழுது . 


கி , எண்ணிக்கை : 1800 

ஆசிரியர் : பலர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 2003 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வாத சுரத்துக்கு லட்சணம் 


காலுச்சி அளவாக நின்று நின் றோங்கியே 

கற்பித்து நின்றா மூடி டல்தான் 
மேலில் சுவாசமும் காசமூன் றாகியே 

மெய்யுங் கருத்து மெலியத் தோளில் 
தோளில் சிறந்தத் திகழ்வாத மோடு 

பித்தமுங் கூறுடன் சிலேஷ்மமும் அதுவும் 
வாலில் சிறந்ததொரு கூறு வந்தியிடைக் 

காமன் வாதசுர நீறி யதுவே . 


முடிவு : 


இந்த சரக்கு ஆறும் கல்வத்தில் போட்டு 
குமரிச்சாறு விட்டு அரைத்து வில்லை செய்து 
காயவைத்து தாளிச்சட்டிக் குள்ளே வச்சு 
மேல்சட்டி மூடி சாமம் 32 கமலாக்கினியாக 
எரிக்கவும் . செந்தூரமாக இருக்கும் . 


காலம் : 


இல்லை 


20) 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் வாதசுரதுக்குக் கிசாயம் , பித்தசுரலட்சணம் , பித்தசுரகஷாயம் , சேத்தும 
சுரலட்சணம் , இதுக்குக்கஷாயம் , மூளைபற்றின சுரலட்சணம் , சந்தனாதித் தயிலப் , 
தாளிச பத்திரிலேகியம் திப்பிலி ரசாயனம் . சிந்து பாட்டு . எந்த இருமலுக்கும் லேகியம் . 
இடிமருந்து நஞ்சுதோல் போக்கவும் , மிளகுதைலம், அண்டவாதத்துக்கு சூரணம , மேகம் , 
குஷ்டம் இதுகளுக்கு விஷமுஷ்டித் தயிலம் , அறுமுக செந்தூரம் முதலியன உள்ளன 


* * * 


வரிசை எண் : 2198 


சுவடி எ 

எண் 


: 


1167 - d 


அகத்தியர் பள்ளு 


ஏடுகள் : 21 ( 131-151 ) கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 20x34 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சொல்லும் அறிவால் துலங்கு பள்ளு நூறும் 
அல்லும் பகலும் அறிவுணவா- நல்ல 
குணபதியாம் பூரணத்தில் குடியென்று வாழும் 
கணபதியைக் கைதொழுதக் காப்பு 


நூல் 


திருமால் தேவி கெவுரி வெள்ளை 

சித்திர மூல சமூல சேருந் 
துருசு வூரு நாகங் கண்ட 

மூலங் கண்டங் கத்திரி வேரும் 


முடிவு : 


தானமாஞ் சேனீர் தானூரு மானமாங் 
காசிடையதாகக் கட்சிக் களசிவேர் 

எதிர்க மாகும் மெத் 
தேனு லாவியப் பொதிகை ஞான முனிவர் சொன்ன 

செந்தமிழின் சாத்திரத்தின் வித்தையைப் பாருமே ! 


68 


இராமசெயம் 


21 


18 - வது தொகுப்பு 


அகத்தியர் திருவாய் மலர்ந்தருளிய 

பள்ளு முற்றிற்று 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இது , தமிழ் சிற்றிலக்கிய வகையைச் சேர்ந்த பள்ளு போலப் பாடப்பட்டதாகும் . 
த்துவ ரூபமாகவும் அமைந்தது . நல்ல மருந்து வகைகள் கூறப்பட்டுள்ளன . 


* * * 


1167 - e 


வரிசை எண் : 2199 


சுவடி எண் : 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 12 ( 152-163 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 20031 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது . முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உருக்கு செந்தூரம் முறை 


உருக்கு அறைபொடி பலம் -1 , 
பசுவின் புளிச்ச மோரில் 90 நாழிகை ஊறவைத்து 
கழுவிக் காயவைத்து பத்து விராகன் எடை 
நிறுத்துக் கொண்டு , ரசம் 2 விராகனெடை 
கெந்தகம் விராகனெடை 2 , கலுவத்தில் விட்டு 


முடிவு : 


பசுவின் நெய் பலம் 21 அரைத்து ( நா ) லு 
விரக்கடை அகலம் , ஒருசான் நீளம் 
துணியில் பூசி திரியாகச் செய்து மூணு நாள் 
ஆறு வேளை போடவும் . புளிதள்ளுபடி 
சங்கன்யெலை உப்பு வருக்கவேண்டியது . 
ஏழாம் நாள் நெய் சேர்த்து முழுகவும் . 


சகலமும் சித்தியாகும் . 


22 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நீர் பேதிக்கு முறை , வாயுவுக்குக் குளிகை , வீரம் , செந்தூரம் முறை , மேகம் 
கிரந்திக்கு எண்ணெய் , சாயபு சொல்படிக்கு முறை , மேகம் கிரந்தி புண்ணு , குஷ்டம் 
முதலானதுக்குத் திரிவகை முறை , காசம் , இருமலுக்குச் சூரணமுறை , 

வெட்டை 
வெள்ளைக்கி எண்ணெய் , மகாமேக சந்தனாதித்தயிலம் ,, முசு முசுக்கைத் தயிலம் 
முதலியன உள்ளன , 


வரிசை எண் : 2200 


சுவடி எண் : 1168 - a 


கொங்கணர் சரக்கு வைப்பு 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 70 

அளவு : 40x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6. - 8 வரிகள் 

ஆசிரியர் : 

கொங்கணர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதியந்த மில்லாத வெளியுந் தாண்டி 

அகண்டு நின்ற போகருட பாதம் போற்றி 
சோதியந்த சிவமயத்தி னாயின ... 

துலங்கியதோர் ரிஷிகளுட பாதம் போற்றி 


முடிவு : 


தெளிவான செப்பாலே பத்திரம்போல் பண்ணி 

சீரான தேசியுட லத்தி போட்டு 
அழிவாக பூமியிலே போட்டு பின்பு 

ஆறுதிங்க ளானபின்பு யெடுத்துப் பாரே ! 


16 


காலம் 


இல்லை 


18 - வது தொகுப்பு 


23 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 231 - c / D - 380 போன்றது . 


இதில் சீனவைப்பு , சூடன்வைப்பு , வெங்காரம் . சாரம் , துருகச்கன்னம் முதலியன 
உள்ளன . தலைப்பு ஒடிந்துள்ளது . 


* 22 


வரிசை எண் : 2201 


சுவடி எண் : 11. 8-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 22 

எண்ணிக்கை : 400 அளவு : 40x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


பிராணாயாமம் 


ஓம் பிராணாயா 
ஓம் பிராண சீவாயா 
ஓம் பிராணப் பிரதிஷ்ட்டாயா 
ஓம் ஜீவ ரூபாயா 


ஓம் பிராணரூபாயா 
ஓம் பிராண லிங்காயா 
ஓம் ஜீவாயா 
ஓம் ஜீவ சீவாயா 


முடிவு : 


அயச்செம்பு பணவிடை மூணுக்கு வெள்ளி பணவிடை 
ஆறு , ரெண்டும் உருகும் போது லிங்க குருவை 
ஒரு பணவிடை கண விட்டாடும் போது போடவும் 

முதல் கறியிலூதவும் ரெண்டாவது ஓட்டிலே 
ஊதவும் மூணாவது கரியிலூதவும் நாலாவது 
தாயிகால் விராகனிடை சேர்க்கவும் 
தகடுதட்டி முன்போலே புடம் போடவும் . 


காலம் : 


இல்லை . 


24 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


வேதை 


இதில் பயித்தியத்துக்கு , பித்தத்துக்கு , பீனிசத்துக்கு , சகல சுரத்துக்கும் 
மார்க்கப் , தாம்பூரசுத்தி , கஸ்தூரி , வைப்பு , கோரோசினை வைப்பு , லேகியம் , ஆவாாம்பூ 
லேகியம் , முதலியனவும் , மந்திரங்களும் உள்ளன . 


வரிசை எண் : 


2202 


சுவடி 

எண் 


. 


1169 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


சத்த வெள்ளை பிரமியம் மூலம் 

இவைக்கு மருந்து 


அடுக்கா அத்தி ஆல்ப்புங்கு 

ஆகப் பட்டை முணத்துவும் 
விடுக்கா நிம்மக் காயளவு 

வேண்டி யரைத்து யிதின்பிறகு 
கடுக்கா வொன்று பாக்குரெண்டு 

கலந்து பொடியுஞ் சுண்டைக்காய் 
வடித்த யெருமைத் தயிருடனே 

யரைத்து விழுங்கினால் 


வாகா 


முடிவு : 


கவனமாம் பவளபஷ்பம் சேர்த்துக் கொண்டால் 

கல்லடைப்பான் நீரடைப்பான் கஷரோகங்க ளத்து 
வளமாக சயமீளை துன்மாங் கிஷங்கள் 

துலையாத வியாதியெல்லாந் துலைந்து போமே , 


காலம் : 


ல்லை 


18 - வது தொகுப்பு 


25 


குறிப்பு : 


இதில் , நாடிப் பரீட்சை , பல்லுவலிக்கு தீத்துகிறது . சொர மாத்திரை , யீளை 
யிருமலுக்கு , மூலக்காறம் . சண்ட மாருத செந்தூரம் , பச்சை வாத சன்னிக்கு வேப்பெண் 
ணெய் நெய் , சேங்கொட்டை - வல்லாதி , ஆக்கிராணம் , விரைவாதத்துக்கு முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 


2203 


சுவடி எண் : 1169 - b 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 6 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை 100 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது . 


அளவு : 30x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


பருவதந் தன்னில் வாழும் 

பரமனா ரருளி னாலே 


முடிவு : 


கண்டீர் பித்த மயக்கமுடன் 

நேராய்த் துருசு துத்தமுடன் 
நீண்ட குழம்பில் பணவிடை தான் 

நேராய்க் கொள்ள வல்லீராய் 


மிதமாய் திருங் கண்டீரே ! 


26 


இல்லை 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 1595 | D. 253 , எண் 745 - e / D1470 போன்றது 


26 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை 


எண் : 


2204 


சுவடி எண் : 1169 - c 


சித்திரவல்லாதி 


ஏடுகள் : 2 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை 40 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x3 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அத்திமுக னைத்துதித்து - நல்ல 

அன்பான வல்லாதி இன்பமாய்ச் சொல்வேன் 
சித்திரமூல வெள்ளருகு- நல்ல 

சிவனார் வேம்புடன் சங்கவேர் குப்பி . 


முடிவு : 


சித்திர ஆமணக் கெண்ணே - நல்ல 

சீரான போது முழுகுவா யெண்ணே 
புத்தியா வல்லாதி தன்னை- நல்ல 
போதர வாகவே சீஷருக் குபதேச மாக 

செப்பினார் தானே . 


தானா நனா தந்தன தனானா 


குரு முன்னிற்கவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது நொண்டிச் சிந்து சந்தத்தில் அமைந்துள்ளது மிக எளிமையான மருத்துவத்தை 
உணர்த்துகிறது . 


-00 


18 - வது தொகுப்பு 


27 


வரிசைஎண் : 2205 


சுவடி எண் : 1169 - d 


அகத்தியர் வைத்தியம் 


ஏடுகள் : 29 . கி , எண்ணிக்கை 400 . 

அளவு : 31) x3 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 4-7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தாளிச பத்திரிச் சூரணம் 


கனமிளகு திரிகடுகு திரிபாலே சீரகங் , 

கதிர்வால் மிளகு சோம்பு 
கரியசீ ரகமதிரங் கூகை நீ ரக்கிராக் 

காரம் லவங்கப் பத்திரி 
தனதுசேர் நாகப்பூ மரமஞ்சள் கோஷ்டம் 

பூசார்ந்த நன்னாரி வேரும் 


முடிவு : 


பின்னுமொருதரம் பாலாலாட்டி புடம் போடவும் 
பற்பமாகும் பற்பம் பணவிடை பசுவெண்ணையில் 
வைத்துக் குடுக்க வெள்ளை , நீரடைப்பு , கடுப்பு 
பிரமி தீரும் . பத்தியம் நெய் , வெள்ளாட்டுக்கரி 
சாப்பிடவும் . புளிப்பு தவிர்க்கவும் 


ரு முன்னிற்கவும் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , அகத்தியர் சூதக பற்பம் , தைலம் , மகா கண்டங்கத்திரி லேகியம் , திப்பிலி 
ரசாயனம் , சுண்டி , லேகியம் , கூழ்பாண்டலேகியம் , பொன்னாங்கண்ணித் தைலம் , வில் 
வாதிலேகியம் , நிலவாகைச் சூரணம் , வீரபத்திர கலிக்க மாத்திரை, எட்டிக் கொட்டை 
உல்லாதி . வீரவல்லாதி , வீரமெழுகு அட்டவணை முதலியன உள்ளன . 


28 


தமிழ்ச் ச.வடிகளின் 


வரிசை எண் : 


2206 


சுவடி எண் : 


| 70 . 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 94 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 

25x3 செ.மீ 
பக்கத் ற்கு : 5-7 வரிகள் 


ஆசிரியர் : அகத்தியர் முதலான பலர் பொருள் : 
மருத்துவம் . நிலைமை : பழுது . முழுனம : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நீர்ப்பீனிசம் செத்தப்பீனிசம் 
சீழுப்பீனிசம் ஒருத்தலைவலி 
மண்டை சூலைச்கு எண்ணெய் 


1 


நல்லெண்ணெய் படி 
பசுவின் பால் படி 

1 
கோரக்கர் மூலிச் சாறு 
கருஞ்செம்பைச் சாறு 


முடிவு : 


இருப்புச் சட்டியில் வறுத்துக் கொண்டு 
பிறகு ஆடா தோடைச்சாறு வாங்கி அரைத்து 
5 விராட்டியில் புடம் 5 போடவும் 
பத்தியம் இச்சாபத்தியம் 


இதுக்கு தீரும் வியாதி : 


: 


உள்மூலம் , வெட்டைச் சூட்டினால் கண்ட வியாதி தீரும் ஆளு பாம் நெய் , நாகப் 
பட்டை, கிஷாயம் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மிருதார் சிங்கி பற்பம் , ரெத்த காசத்துக்கு , பட்ச வாயுவுக்கு , பாரிச 
வாயுவுக்கு , தாளக பற்பம் மோகினி உச்சாடினம் , மேக வெள்ளைக்கு , மண்டைக் 
கரப்பான் காரீய பற்பம் , அகத்தியர் குழம்பு ( செய்யுள் நூலில் இல்லை ) , மெழுகு , 
கும்மட்டிக்காய் மெழுகு , 


8 - வது தொகுப்பு 


29 


அண்ட வாதம் , விரைவாதத்துக்கு . 

இஞ்சி லேகியம் , 

லிங்கக் குழம்பு . அய்யனார் 
தியானம் , வசியம் , உச்சாடினம் , பாம்பு தீண்டினால் , பாவாடை வீரன் மந்திரம் , 
முதலியனவும் சக்கரங்களும் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2207 


சுவடி எண் 


: 


1171 - al 


இராமதோவர் சூத்திரம் 


215 


ஏடுகள் : 41 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு 28x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த மெய்நிறை சோதி பாத 

மகண்டபரி பூரணத்தி .......... கூடிப் 
பாதியா முப்பொருளு மூன்று மொன்றாய் 

பரை...... யாய் நின்றபரா பரையின் பாதம் 


முடிவு : 


ஆதியாம் லவணமென்ற திராவ கத்தை 

அரையிரேன் நன்றாக அறிந்து கேளு 
...... ய வெ ......... யுப்புப் பலந்தான் பத்து 

நிலவரமாங் கல்லுப்பு பலந்தான் பத்து 
பாதியா 


119 


......... 


கரலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதன் முதல் ஏட்டின் தலைப்பு இல்லாததால் , வைத்தியத்திரட்டு " எனப் பதி 
வேட்டில் பதிவாகியுள்ளது . இதன் ஒரு செய்யுள் கொண்டு இச்சுவடியின் பெயர் கண்டு 
பிடிக்கப்பட்டது . 
இது , எமது சுவடி எண் 324 - e/ D_640 , எண் 691 - e / D 1356 போன் 

ன்றது , 


* 


301 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 22 : 8 


சுவடி எண் : 


1171 - b 


சுந்தரானந்தர் அதிசயம் -- 36 


ஏடுகள் : 5 . 

கி , எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : சுந்தரானந்தர் 
நிலைமை : மிக மிகப் பழுது . 

முழுமை : 

முற்றற்றது . 


அளவு : 28x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


...... 


சீரான உமைதேவி பதத்தைப் போற்றி 

வியோர் மெய்க்க 
பேரான அதிசெய நூல் முப்ப 

பிரியமுடன் பாடுதற்குக் குருவைப் போற்றி 


முடிவு : 


அழைத்தருகில் உரு செவிப்பாய் அய்யா ணி ......... 

யெ ...................- மாட்டா ........பயா 
கானான தொழிலிதுதான் சம ............. 

சங்கை ......... லி கூட்டில் ....... 


........... 


பாலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தலைப்பு இல்லை , இது எமது சுவடி எண் 226 -iD 365 போன்றது . 


** 


வரிசை எண் : 2.09 


சுவடி எண் : 1172-3 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 10 ( 252-261 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 221 x 21 செ . மீ 
பக்கத்திற்கு ! 5-6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் 


18- வது தொகுப்பு 


31 


தொடக்கம் 


பூவரசங்கா யெண்ணெய் 


பூவரசங்காய்ச் சாறு படி -4 , சங்கங்குப்பிச்சாறு 
களச்சிக் காய்ச் சாறு , விருவங் கிழங்குச் சாறு 
சூடுதுரத்திச்சாறு , கோடைக் கிழங்குச்சாறு 
வாத மடக்கிச் சாறு 


முடிவு : 


தாளகத்தைச் சாணாக்கைச் சாத்தில் வைத்து 
அதை கொட்டாச்சியால் மூடி கொட்டாச்சியைச் 
சுத்தி சாணியால் கவுசங் கட்டி அடுப்பி லேத்தி 
தீபம்போ லெரிக்கவும் , சாமம் , பற்பமாகும் . 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , நீர் ரெத்தமாய் யிரங்குகின்ற வெள்ளைக்கு , காலன் பிடிக்கும் நாடி , பயித் 
தியங்காணுதல் , பீனிசம் எனப்பட்டதுக் கெல்லாம் , நசியம் , குழிப்புண்ணுக்குத் துவ 
ரெண்ணெய் , மேகவெட்டை காண்கிறதற்கும் , கால் பிடிப்புக்கும் எண்ணெய் முதலியன 


உள்ளன . 


வரிசை எண் : 2210 


சுவடி எண் : 1172-6 


( அகத்தியர் ) வண்ணம் 


ஏடுகள் : 6 ( 262-267 ) கி . எண்ணிக்கை : 100 அளவு : 22 } x2 } செ . மீ . 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 320 - d / D.601 போன்றது . 


32 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


. 


2211 


சுவடி எண் : 1172 - c 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 25 ( 268-291 + 1 ) கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 221x21 செ . மீ . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

ஆசிரியர் ; பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நசப் பதங்கம் 


வாலை ரசம் பலம் -1 , நெல்லிக்காய் கந்தகம் பலம் -1 
பொடி செய்து வைத்துக் கொண்டு , சோத்துப்பு 
படி -1- ம் செங்கல் பொடியும் இவை ரெண்டையும் 
உரலிலிட்டு இடித்து புதுச் சட்டிக்குளிட்டு 


முடிவு 


பத்தியம் உப்பு , புளி , புகையிலையுந் தள்ளியும் 
சாப்பிடவும் தீரும் வியாதி : - கிரந்தி , சொறி 
சிரங்கு , ஊறல் , மேகச் சூடு , வாய்வு , கரப்பான் , 
இவை யெல்லாந் தீரும் . வெந்நீர் சாதமும் 
சாப்பிடவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , அண்ட வாயுவுக்கு எண்ணெய் , பீனிசம் ஏழுக்கும் . நசியம் , கருமேக 
ஊரலக்கு இடிவல்லாதி , கெற்பந்தரிக்க வெள்ளைக்குச் சூரணம் , காது மந்தத்துக்கு 
சிரசில் தேய்க்கத் தயிலம் , பல் வலிக்குத் தயிலம் , விஷங்களுக்குக் குழம்பு , கபால 
சூலைக்கு , வாந்தி பேதிக்குச் சூரணம் , சன்னி 

சூதக வாயுவுக்கு , வாத சுரத்துக்குக் 
கஷாயம் முதலியன உள்ளன . 


18- வது தொகுப்பு 


33 


வரிசை எண் : 


2212 


சுவடி எண் 1173 . 


வைத்தியத் திரட்டு ரண சாத்திரம் 


ஏடுகள் : 31 கி . எண்ணிக்கை 600 

அளவு : 21x3 செ.மீ பக்கத்திற்கு 
6-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் ? பொருள் : மருத்துவம் நிலைமை : பழுது 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இடி மருந்து 


அசிதராம் , சாந்தம் , எள்ளு . எட்டி வெரை . 
சேங்கொட்டை , சித்திரமூலம் , வடி மருந்து , ரசம் , 
கெந்தி , மஞ்சள் , ஓமம் . மாசிக்காய் , சாதிக்காய் 
வசம்பு , ஈருள்ளி, 


முடிவு : 


இருமலுக்கு மருந்து 


பூந்தி மரத்துப் பட்டை , அரைத்து ஒரு துட்டளவு 
பில்லை தட்டி விளக்கெண்ணையில் அடைசுட்டு 
பத்து நாள் சாப்பிடவும் , அந்தி , சந்தி ரெண்டு 
வேளை , இகுமல் தீரும் . 


காலம் : 


இல்லை . கடைசி ஏட்டின் முன் ஏட்டில் , “ அரியாவூர் , முத்துக் 
கருப்பன் ரணசாத்திரம் " . இதை எழுதினது மலைக்கொழுந்தாபிள்ளை 
வால தெண்டாயுதபாணி துணையாகவும் 

வேலும் மயிலும் துணையாக வேண்டியது என்றுளது . 


குறிப்பு : 


இதில் , நாக செந்தூரம் , தாம்பிரபற்பம் கெந்தக பற்பம் , அஷ்டசூரணம் , தாது 
புஷ்டிக்கு , பூரணாதி லேகியம் , கெந்தகச் சூரணம் , வில்வாதி , மகா வில்வாதி , பெரும் 
பாட்டுக்கு , லோக செந்தூரம் அயதாம்புர வெண்ணெய் , முதலியன உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2213 


சுவடி எண் : 117 


தெட்சிணாமூர்த்தி -300 


ஏடுகள் : 28 ( 57-84 ) கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 231x3 செமீ 
பக்கத்திற்கு ; 7-8 வரிகள் 

ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


3 


34 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


பாவங் கொண்டெனவே உதித்த வாறே ! 


- 192 


உதித்ததொரு கர்மந்தான் தீர வென்றா 
லுத்தகொடி மரமொன்று வுயிர்க்குடந் தானொன்று 
பதித்த தங்கக் கிரீடமொன்று குடைதா னொன்று 
பத்தடுக்குத் தூபமொன்று காவடிதா 

காவடிதா னொன்று 


முடிவு : 


கணைக 


ளேது 


வரிசையாய்ச் சொல்லுகிறேன் 

மாந்தமொடு சுளிதுரப்பு வலிக ளேது 
பரிசினமாங் கரப்பனொடு பறங்கி யேது 

பட்சியொடு பறவையுட தோச மேது 
தெரிசினமாங் கனங்களிலே வருவ தேது 

தீர்க்கமடா சிறுவருக்குத் தேவா அமுற்தங் 
கரிசனமா 

மின்னூல் கற்ம தர்மம் 
கட்டான மருந்துவகை கணக்கு முற்றே ! 

தட்சணாமூர்த்தி முன்னூறு 


- 302 


முற்றும் 


காலம் : 


ஏவிளம்பி வருடம் , தை மாதம் 15 - ம் தேதி குருந்த மடத்திலிருக்கும் முத்துச்சாமி 
ராசு வாத்தியார் ஏடு . எடுத்தவன் குடுக்கவும் . குடாதே போனால் காராம் பசுவைக் 
கொன்ற பாவத்திலே போவான் . எடுத்து எழுதினாலும் வாங்கி எழுதினாலும் கொண்டு 
வந்து குடுக்கவும் , குடுக்காதே போனால் கெங்கைக் கரையில் ஏழு 

பிராமணரைக் 
கொன்ற பாவத்திலே போவானாகவும் 


குறிப்பு : 


குருவே துணை 


இதில் , ஆனந்த வாய்வுத்கு , சகல ரோகம் வரலாறு . பஞ்ச லோக செந்தூரம் , 
லேகிய செந்தூரம் , மூலத்துக்கு நெய் , சயத்துக்குக் குமரி லேகியம் , நூல் பெருமை . 
நவரெத்தின செந்தூரம் , குட்டம் குறை நோவுக்கு , உப்புப் பற்பம் , நவலோக நவரெத் 
தின செந்தூரம் , சூலை பரங்கிக்குப் புகை முதலியன உள்ளன , 


இதன்பின் , சூட்டுக்கு மருந்து , மேகத்துக்குக் கிஷாயம் எழுதிய ஏடு ஒன்றுளது . 


18 - வது தொகுப்பு 


35 


வரிசை எண் : 2214 


சுவடி எண் 1175 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 9 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 23x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சவ்வாது லேகியம் 


நன்னாரி முத்தமொடு நல்லிலுப் பைப்பூவு 
தன்னா லழகு சந்தனமும் -- வருணமுள்ள 
ஆவாரையி லஞ்சுவகை ஆனமருந் தொன்பதுவுந் 
தாவியது களஞ்சி மிஞ்சாமல் - பூமியிலே 


முடிவு : 


மருந்துட வீரறிந்து வைக்கவும் 
நெய் சாதஞ் சாப்பிடலாம் 
பசுவெண்ணெய் பால் சாப்பிடலாம் 
வாய்வு பதார்த்தம் தள்ளியும் 
கோழி , மீன் , கருவாடு தள்ளவும் 


குடி வென்னீர் . 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , ரெத்தப்பிரமியத்துக்கு . நித்தியசுரம் , கண் 

மந்தாரத்துக்கு மாத்திரை. 
பவழ பற்பம் , தாகசுரத்துக்கும் வெட்டைக்கும் கிஷாயமும் , பற்பமும் , லிங்கக் கட்டு 
சகல மேகத்துக்கும் எண்ணெய் , கல்நார் பற்பம் , பல்வலிக்கு , முதலானவை உள்ளன . 


வரிசை எண் : 2215 


சுவடி எண் ; 1176 . 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 6 ( 6.11 ) கி.எண்ணிக்கை : 50 அளவு : 22x3 செ.மீ. பக்கத்திற்கு : 
4-6 வரிகள் ஆசிரியர் : பலர் . பொருள் : மருத்துவம் : நிலைமை : நல்ல நிலை 
முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


36 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


மூலத்துக்குச் சூரணம் 


தனக்குறு ரத்தமூலம் தாங்குறு சீமூலம் 
மனக்குறு வாதபித்தம் வளருமே மூலத்தோடும் 
சினக்குறு முழையாமூலம் சீமதக் குமுதமெல்லாம் 
கணக்குரு மருந்து சொல்லக் கன்னியே கேட்டிடாயே ! 


- 1 


முடிவு : 


சீனி பலம் 2 போட்டுத் துளாவிவிட்டு முன் மருந்து 
தூளெல்லாம் கொட்டி லேகிய பதம் பார்த்து எடுத்துக் 
கொண்டு அந்தி சந்தி இரு நேரமும் பருங்கொட்டைப் 
பாக்களவும் , வெள்ளை வீழ்தலும் , நீரழிவு , நீர்ச் சுருக்கு 
மேகமுதலிய தெல்லாந் தீரும் , இச்சா பத்தியம் 


வேலு மயிலுந் துணையுண்டாகவும் 


சாலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதில் , குன்மத்துக்கு , கஸ்தூரி மாத்திரை , சன்னி .13 க்கும் , காமாலைதீரப் பொடிப் 
யேலாதிக் கடுகு . முதலியன உள்ளன , 


* * * 


வரிசை எண் : 2216 


சுவடி எண் : 1177 


வைத்திய நிகண்டு 


ஏடுகள் : 4 
பக்கத்திற்கு : 

6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


எண்ணிக்கை : 60 

அளவு : 221x21 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


மட 


மானே கும்மியடியுங்கடி 
மானே கும்மியடியுங்கடி . 
தேனே கும்மியடியுங்கடி மனந்திரேகந் 
தெளிந்து கும்மியடியுங்கடி . 


37 


18 - வது தொகுப்பு 


சுக்கு திப்பிலி செறுதேக்கு 
பேய்ப்புடல் தூதுவிளையும் சித்திரமூலம் 
சேர்க்க நறுக்கிக் கிசாயமிடச் சுரம் 
ஓடியே போமடி ஞானப்பெண்ணே , 


முடிவு : 


அரைத்த விரையே அந்தி காலமே தின்றாக்கால் 
தேனிலேதான் தொகுத் தெடுத்த 
ரத்த காசங்கள் திரியாதே போமடி 

ஞானப் பெண்ணே ! 


33 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மருந்து செய்முறைகள் பாடலாக உள்ளன . மருந்து செய்முறையும் தீரும் 
நோய்களும் இதில் கூறப்பட்டுள்ளன . 


தமிழ் சிற்றிலக்கியங்களில் ஒன்றான கும்மி சந்தத்தில் பாடப்பட்டுள்ளது . ஞானக் 
கும்மி போலே இயற்றப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 2217 


சுவடி எண் : 1178 - a 


அகத்தியர் பாடல் 


ஏடுகள் : 31 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 21X 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6--7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


ஆதியா மனோன்மணியைத் தொழுது போற்றி 

அன்பாக பூமிதனி லவத ரித்தோர் 
நீதியில்லா மானிடர்கள் செய்த கற்மம் 

ரிணங்களுக்கு சாந்தி செய்து பின்ப வர்க்கு 


38 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஓதியதோர் வாகடங்கள் முழுதும் பார்த்து 

உரைக்கிறேன் பிளாஸ்த்திரி நூறுக் கேதான் 
பாதிமதி தனையணிந்த சிவன்மால் வேதன் 

பரையீன்ற வாரணத்தோன் பாதங் காப்பாம் , 


முடிவு : 


உய்த்தமே தினகந்தோர் கொடா யானால் 

ஓடுகிற னோயையினிப் பூத்துக் கேழ்க்கும் 
மெய்த்ததோர் மேகங்கள் ரெண்டு பத்து 

மேலான கிரந்தியரை யாப்புக் குஷ்டம் 
வைத்ததொரு அஷ்த்திசொரம் அஸ்த்தி வெட்டை 
கரப்பனொடு சிரங்கு சொறி சிரங்கு 

மேகமெல்லாம் போகும் 
வேலு மயிலும் துணை 
குருபாதந் துணை 


முற்றிற்று . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . வைத்தியத்திரட்டு போல் இருக்கிறது . இதில் பிளாஸ்த்திரி , சதைமுளை 
ஆறாத புண்ணுக்கு , அளிகிரந்தி , துத்த பிளாஸ்த்திரி , கஞ்ச நிமிளை, பிளாஸ்த்திரி , 
குக்கில் பிளாஸ்த்திரி , நிமிளைத்துருசு பிளஸ்த்திரி , பச்சை பிளாஸ்த்திரி , காரகில் , சூத 
காரசீலை , உள்ளுக்கு சாப்பிட எண்ணெய் முதலியன உள்ளன . 


குறிப்பாக பிளாஸ்த்திரி வகைகளும் , தீரும் வியாதிகளும் கூறப்பட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


22181 


சுவடி எண் : 1178-5 


புலிப்பாணி கைவல்லாதி 


ஏடுகள் : g கி . எண்ணிக்கை 150 

அளவு : 21x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

6-7 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


3S 


தொடக்கம் : 


ரசம் கெந்தகம் ரசகர் பூரம் அரிதாரம் 
காந்தம் , துருசு , துத்தம் மிருதார்சிங்கி சுக்கு 
ஓமம் மஞ்சள் திப்பிலி அறத்தை கோஷ்டம் 
வாலுளுவை சோம்பு யேலம் 


முடிவு : 


வெள்ளை குங்கிலியக் குழம்பு 


வெள்ளைக் குங்கிலியம் பலம் -1 ரசம் விராகனெடை -1 
துரிசு விராகனெடை - 1 துத்தம் விராகனெடை -1 
சூடம் விராகனெடை - 1 ரசகற்பூரம் விராகனெடை - 1 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தாம்புர மெழுகு , இடிவல்லாதி , பேதி மாத்திரை , குழம்பு , பேதிக்குழம்பு 
வெள்ளைக்கும் கட்டி புண்ணுக்கும் பேதியெண்ணெய் முதலியன உள்ளன . 


* SS 


வரிசை எண் : 2219 


சுவடி எண் : 1178 


புலிப்பாணி பலதிரட்டு -100 


ஏடுகள் : 46 ( 62-107 ) கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 21x3 செ . மீ . 
பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


வேதாந்த நாயகியே விமலி வேணி 

வீரமா காளியம்மாள் ருத்ர ருபி 
நாதாந்தத் துட்பொருளே அகோர வீரி 

நாரணியே ( காரணியே ) தேவி சக்தி 


40 


தமிழ்ச் சுவடிகளின் 


முத்தாந்த சித்தருட பரையே துற்கை 

மூவருக்கும் முதல்ப்பொருளே ஆனந் தாயி 
மாசுரந்தம் தனையீன்ற செகத வல்லி 

மாமுகத்தொன் பலதிரட்டு காப்புத் தானே ! 


1 


முடிவு : 


அழுந்துவார் சாஷ்த்திரத்தை நிசமென் றெண்ண 

அடவான பெரியோரை வணங்கிக் காரு 
நழுந்துவார் பொய்யொன்றும் சொல்லொண் ணாது 

நாதனுக்கு ஆளாக வேணு மென்றால் 
கொழுந்துபோல் தீபத்தை நோக்கிப் பாரு 

கோபமொன்றும் மாகாது குணமே வேணும் 
செழுந்திருக்கும் போகருட கடாட்சத் தாலே 

சேர்ந்திருக்கும் புலிப்பாணி பலதிரட்டு முற்றே ! 


100 


வேலு மயிலும் . முற்றிற்று 


குருவே துணை 


ஆகப் பாட்டு சரியாக நூறு 

அதுக்குப் பிசகில்லை 


முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ரசக்கட்டு , உருவு மாத்த மை . அஞ்சனம் , மாரணம் , பேதனம் , வித்துவே 
சனம் , பில்லி சூனியம் , பறவை அஞ்சனம் , குறிசொல்ல , லவண்டைக் கட்டை வித்தை , 
சாக்குப் பொடி , விந்துகட்டு , ஸ்திரிவசியம் , கற்பம் முதலியன உள்ளன பாடல் எண்கள் 
சரியில்லை , 100 என்ற எண்ணுள்ள எடு முறிந்துள்ளது . 


இது எமது சுவடி எண் 19tla | D. 313 , போன்றது . பிழைகள் மலிவு 


11 - வது தொகுப்பு 


41 


வரிசை எண் : 2220 


சுவடி எண் : 1178 - d 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : எண்ணிக்கை ; 8 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 

21 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் ; பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


தாளக பற்பம் 


செங்கிப்பட்டியைச் சேர்ந்த விளங்குடிக் குருக்கள் 

சொன்ன வாக்கியம் 


தாளகம் பலம் - 1 சிறியா நங்கைச் சாறுவிட்டு 
நாலு நாழி அரைக்கும் தனிலும் டிை சாறு 
குறையாமல் விட்டு வில்லை தட்டிக் 
காயவைத்து ஓட்டில் 


முடிவு : 


காலையில் எண்ணெயும் , அந்தியில் மிளகு திரேக கூறறிந்து 
குடுக்கவும் , எண்ணெய் துட்டே , மெழுகு களச்சி 
வீதம் வாதத்தைப் பத்திய சூடும் , பித்தத்திலெழுந்த 
சூடு , அய்யத்தி லெழுந்த சூடுக ளெல்லாம் போகும் . 


குருவே துணை 


முற்றிற்று 


காலம் : 


இல்லை , 


குறிப்பு : 


இதில் , பரஷாணக்கட்டு , கருவங்கச் சுண்ணம் , ரசமுறிவுக்கு பாசாணம் , சண்டிக் 
கட்டு , தேளுக்கு மருத்து , சருகுக்கிஷாயம் , மேகங்களுக்கு எண்ணெய் கைபாகம் 
முதலியன உள்ளன . 

* * * 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2221 


சுவடி எண் : 


1179 - a 


அகத்தியர் வல்லாதி - 600 


ஏடுகள் : 11 + 1 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 303 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியென் றனாதியுட பாதம் போற்றி 

அரசனுடைய மெஞ்ஞானக் குருவைப் போற்றி 
சோதியென்ற பராபரத்தின் பாதம் போற்றி 

துரியவெளி தன்னில் நின்ற சுந்தரியே போற்றி 
வாதியென்ற பெரியோர்கள் பாதம் போற்றி 

வைத்தியந்தா னறு நூறும் வளமாய்ச் சொல்வேன் 
பாதிமதி ரவிபுவியில் மனுடர்க் கெல்லாம் 

பகரறியாத் தொழிலை யெல்லாம் பாடுகு றேனே ! 


முடிவு : 


போகுமே அரையாப்பு மேக வாய்வு : 

புத்துடனே கரப்பான் புண்கள் பிளவை யேது 
யேகுமே பவுத்திரங்கள் விதன மெல்லாம் 

யெழுதி நன் றாய் நூறும் சுறுக்கு மெத்த 
ஆகுமே பத்தியங்க ளில்லை யில்லை 

ஆகாத வஸ்துவெல்லா மறுக வேணும் 
நாகமே தரித்த பிரா னுமைக்கும் சொன்னார் 

நல்லயினிப் பானதென்றும் நாட்டொண் ணாதே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 

இதில் , சூத வல்லாதி . சீனவல்லாதி , சேங்கொட்டை சுத்தி , அமுருத கெந்தி 
வல்லாதி , நல்ல கெந்தி வல்லாதி , நீல வல்லாதி , சீனவல்லாதி , வல்லாதிச் சூரணம் 
ஆகியன உள்ளன . 


இதன் பின்னர் , தானிச பத்திரிச் சூரணம் எழுதிய ஏடொன்று உள்ளது . 


18 - வது தொகுப்பு 


43 


வரிசை எண் : 


2222 


சுவடி என : 


1179.6 


வாலை வாகடம் 


ஏடுகள் : 98 { 62.159 + 1 ) கி . எண்ணிக்கை : 1500 அளவு : 303 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் ; மகா முனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


காப்பு வெண்பா 


வாக்குண்டாம் .......... 


தமக்கு 


செங்கிரந்திக் குணம் 


வெண்பா 


செங்கிரந்தி ரோகஞ் சிகப்பாங் கருங்கிரந்தி 
பொங்கு மிடர்கட்டிப் போகு ( மே ) - நங்கையே கேள் 
பேய்போலே சீறியழும் பெருத்தபட்சி தோஷம் 
வாறாய் கழியும் பச்சிவாது 


( வெண்பா சரியில்லை ) 


முடிவு : 


விருமானந்த வயிரவன் மாத்திரை 


சாதிலிங்கம் வெங்காரம் மிளகு நாவி 

சரிசமமாய் எலிம்மிச்சார் தன்னாலாட்டி 
யேதமறக் குண்டியிடை வுண்டை செய்து 

இஞ்சியுட சாத்தினிலே விடுவீ ராகில் 
பேதமுடன் சுரமேகும் பித்தம் போகும் . 

பின்னுமொரு தேள் விஷமும் பேசி யோடும் . 
ஓதுவிரு மானந்த வயிரவனா மென்றே 

உலகிலிதை மகா முனி யுரைசெய் தாரே ! 197 , 200 


குருமுன்னிற்க 


காலம் : 


இல்லை 


44 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , செங்கிரந்திக் குணம் , தேரையின் குணம் , செரியா மாந்தம் , பேர் 
மாந்தம் , கட்டு மாந்தம் , விஷமாந்தம் , களி மாந்தம் , மகாகணம் சூளிகணம் , பெண் 
தோஷத்தின் குணம் , விஷ மாந்தத்தின் குணம் , மாந்த முழுதுக்கும் , குடிநீர் , வால 
சஞ்சீவி மாத்திரை, மலசலம் போகிறதற்கு அடை மருந்து , பிள்ளைகள் மாத்திரை 
முதலியன உள்ளன . 


இதன் பின்னர் சண்ட செந்தூரம் எழுதிய ஏடு ஒன்றுளது . 


வரிசை எண் : 


2223 


சுவடி எண் : 


1180. 


அகத்தியர் வாகட வைத்தியம் - 

16 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை 100 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது . எழுத்து . : தமிழ் 


பொருள் : 


தொடக்கம் ; 


அரிதாரம் பிரிதிவுமாய் நிற்கும் 

ஆனதொரு சவ்வீர மப்பு மாகும் 
பெரிதான கெவுரிதான் தேய்வு மாகும் 

பின்னுமொரு வெள்ளையுந்தான் வாய்வே யாகும் 


முடிவு 


யேற்றிடவே சன்னி தோஷம் 

யெழும்பிடுங் குஷ்ட ரோகம் 
யாத்திடும் பரங்கி சூலை 

பல்கடி முதலா யுள்ள 
போற்றிடத் தீரு மென்றே 

பொருப்பைய மிருத்திச் சொன்னார் 


16 


முற்றிற்று 


அகஸ்தியர் 


18 - வது தொகுப்பு 


45 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தரளக பற்பம் முதலியன உள்ளன . 


து எமது சுவடி எண் 254 - b / D454 போன்றது . 


வரிசை எண் : 2224 


சுவடி எண் : 1181 


அகத்தியர் வைத்தியத் தருக்க நூல் - 16 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 

22x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சீர்பொருந்து சாஷ்த்திரமும் மருந்து வைப்புந் 

தெய்வீக மானபொருள் வலதுஞ் சொல்லி 
பேர்பொருந்தும் யெழுத்தாணி அம்மி ஓலை 

இயல்வான கருவிமுதற் கூரைச் செம்பு 
கூர்பொருந்துஞ் சாஷ்த்திரத்தைச் சொன்னா ரானால் 

குருவாகு மவருடனே யெதிர்க்க வேண்டாம் 
தார் பொருந்துஞ் சாஷ்த்திரங்கள் சொல்லா விட்டால் 

சண்டாளப் பயல்களுடைய பையை வாங்கே . 


முடிவு : 


வாதுரைக்கும் வைத்தியரே சொல்லக் கேளு 

வைத்தியர்க்குக் கண்மூன்று தலையும் மூன்று 
நீதமுடன் சாரமொடு திரேக மாறு 

நிலவரமாய்ப் பாதைபத்து நாலுண் டென்பார் 
ஆதரவாய்க் கண்டறிந்தோன் வைத்திய னாவான் 

அல்லாமற் செய்துவிட்டால் மட்டை யாவான் 
தேசமெல்லாம் மனிதரையு மவனே கொல்வான் 
செத்தசவம் போலவுஞ்செய் மருந்தும் பொய்யே ! 

அகத்தீசர் தர்க்க நூல் முற்றிற்று 


- 16 


குருபாதம் 


46 


நமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


1877 - ம் வருஷம் ஜூன் மாதம் 29 - ந் தேதிக்குத் தமிழ் ஈஸ்வர வருஷம் ஆனிமாதம் 
15 - ந் தேதி உத்திராடம் கூடிய சுபயோகத்தில் எழுதி முகிந்தது . 


முற்றும் 


காகோகிவே மிருகடிரிடபம் , யா , வேயுதலாம் ? 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 224 / D352 அகத்தியர் வைத்திய தர்க்கம் இருபத்தைந்து 
போன்றது . இதில் மருந்துகள் செய்வதற்கான கல்வம் , குழவி குப்பி வைப்புச்சரக்குகள் 
இவைகளின் தாத்பரியம் , கஞ்சமுடா , பித்தளை அண்டா முதலானவைகள் கூறப்பட்டுள் 

பா : - வேறுபாடுகள் மிக்குள்ளன . இதில் 16 என்றே உள்ளது . ( கேள்வி பதில் ) 
தர்க்க நடையாகப் பாடல்கள் உள்ளன . 


ளன . 


00 


வரிசை எண் : 2225 


சுவடி 


எண் : 


1182-2 


இராமதேவர் வைத்தியம் 


51 


ஏடுகள் : 20 கி, எண்ணிக்கை : 500 

அளவு 

23X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


பெண்ணே கேள் சாரணைவேர் முந்தி ரீவேர் 

முயலான முருங்கைவேர் வேம்பு தானும் 
தன்னவே குமரிவேர் மரவள்ளிவேர் சீந்தி 

சலந்திரட்டி கரிசாலை பொன்னாங் காணி 
வின்னலே அமுக்குராவேர் சங்கங் குப்பி 

வெள்ளிண்டு நீர்ப்பூலா விளிவி யோடு 
தண்ணமாம் நிலப்பனைவேர் அத்திப் பட்டை 

சிறுவிளவேர் வெள்ளருகு வல்லாரை யாமே 


-- 


முடிவு : 


அலையாமல் சாபங்கள் நிவர்த்தி செய்து 

அட்சரத்தை அறிந்துசடத் தூணிப் பார்க்க 
கலையான தொட்டெட்டும் மொன்றிற் சேரும் 

கருவறிந்து அவ்வுஞ்சவ்வு மிகுந்த வீட்டை 


13 - வது தொகுப்பு 


47 


மலையாம் லறிவுள்ளே அறிவு குன்னி 

அன்னமென்ற சுழியிலே மனக்கண் ணாடி 
அலையாம லிருக்கவென்றால் சொல்லக் கேளு 

அடிமூலக் கண்டத்தி லகார மூணே ! 


- 51 


குரு முன்னிற்கவும் 


காலம் : 


யுவ வருஷம் பங்குனி மாதம் 9 - ந் தேதீ சோமாவாரம் உத்திராடத்தில் 


முற்றிற்று 


குறிப்பு : 


இதில் , லவண பற்பம் , அரையாப்புக்கு , கபாடச் சூரணம் , வாளகச் சூரணம் . 
அரிதார எண்ணெய் , சிரங்குக்குத் தயிலம் , கெந்தக செந்தூரம் , பஞ்ச பாண செந்தூரம் 
பூரணாதி முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2226 


சுவடி எண் 





1182.5 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 26 

கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 


அளவு : 23x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ரச பற்பம் 


ரசங் கால்ப் பலம் வாங்கிவந்து கல்வத்திலிட்டு 
பனைமட்டைச் சாற்றா லாட்டி மையினம் போலே 
வழித்து பச்சை பனை யேட்டில் வைத்து யேட்டாலே 
தானே சுத்தி மூடி அகலிலே வைத்து ஈரத்தோடும் 


முடிவு : 


வெள்ளைக்குக் கிசாயம் 


நீலகிரி ஈர வெங்காயம் ஒரு கரசு , சீரகம் , மெழுகு வகை வகைக்கு காசு 2 க்கு 
வாங்கி கிசாயத்தே தொக்கச் சேர்த்து அரைப்படியாகக் காச்சி இருவேளையும் வீசம்படி 
சாப்பிடவும் , பத்தியம் மோருஞ் சாதமும் சாப்பிடவும் , மித்தொன்று மாகாது . 


48 


தமிழ்ச் சுவடி களின் 


காலம் : 


இல்லை. 


குறிப்பு 


இதில் , முந்திரி யெண்ணெய் , லவண பற்பம் , மூலக்கிராணி கழிச்சல் , யெறச்சல் 
இதுகளுக்குக் கபாடச் சூரணம் , அரிதார எண்ணெய் , கெந்தக செந்தூரம் . மேலௌப்பு 
உப்புசம் இருமலுக்கு நன்னாரிக்கஞ்சி , பஞ்சபாண செந்தூரம் , வெள்ளைக்கு மருந்து 
பல்வலிக்கு மருந்து முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2227 


கவடி எண் : 


1.83 


கொங்கணர் வைப்பு சூத்திரம் - 103 


எடுகள் : 29 

கி . எண்ணிக்கை : 600 
பக்கத்சிற்கு : 9-10 வரிகள் 

ஆசிரியர் : கொங்கணர் 
நிலைமை : 

முழுமை : முற்று முளது 


அளவு : 17x31 செமீ 
பொருள் : மருத்துவம் , 
எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது . 


தொடக்கம் : 


ஆதியந்த மில்லாத வெளியுந் தாண்டி 

யகண்டு நின்ற போகருட பாதம் போற்றி 
சோதியென்ற சின்மயத்தின் ஆயிபாதம் 

துலங்கியதோ ரிஷிகளுட பாதம் போற்றி 


முடிவு : 


நாமப்பா தொட்டிக்கு அரைத்துக் கொண்டு 

நலமாக சட்டிக்குள் மூடிக் கொண்டு 
ஏமப்பா ஏரித்திடு நீ சொன் னன் சொன்னேன் 
உத்தமனே துறைக்கெல்லா மாதி கூட்டே . 


105 


கொங்கணர் வைப்பு முற்றும் 


காலம் 


வலை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 231 - e/D_380 போன்றது . 


18 - வது தொகுப்பு 


49 


வரிசை எண் : 2228 


சுவடி எண் : 


1184 


சரக்கினுட குண வாகடம் 


ஏடுகள் : 20 . கி . எண்ணிக்கை 300 . 

அளவு : 23X3 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியுமாறு இல்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : 

முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மிளகின் குணம் 


சோகை சுரங்களறுஞ் சூலைகப நோய்போக்கும் 
தாகமறு மந்தந் தனைப்போக்கும் - மேகச் 
சிலந்தி கிருமியுடன் சில்விஷங்கள் நாசமாம் 
கலங்குமது பேதிகளைக் கட்டும் . 


முடிவு : 


நீராகாரம் 


. 


வாதபித்த மையம் வரட்சிதனை மாற்றிவிக்கும் 
போதமிகுந் தாது பொருந்துவிக்கும் நீதமாய் 
வாராகா ரம்பெருமா மாமதுர முண்டாக்கும் 
நீராகா ரம்கொள்ளும் நேர் 


105 


சிவமயம் 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , இஞ்சி , பெருங்காயம் , வசம்பு , மஞ்சள் , கஸ்தூரி மஞ்சள் , மரமஞ்சள் , சீரகம் 
கருஞ்சீரகம் , திப்பிலி , ஈருள்ளி , வெந்தயம் , ஓமம் , அதிமதுரம் , கோஷ்டம் , தேவதாரம் , 
சாலம் முதலான சரக்குகளின் குணங்கள் வெண்பாவால் கூறப்பட்டுள்ளன . 


50 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 


2229 


சுவடி எண் : 


1185 


சுந்தரானந்தர் தீட்சை 


ஏடுகள் : 12 . கி . எண்ணிக்கை : 350 . 

அளவு : 41 x 4 செ . மீ . 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . ஆசிரியர் : சுந்தரானந்தர் . பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது . முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் , 
தொடக்கம் : 


ஆதியந்த மூலந்தாண்டி ஒளியுந் தாண்டி 

அடர்ந்து நின்ற சிவசக்தி பாதங் காப்பு 
ஊதியந்த பிராணவஸ்து அமர்ந்து நின்ற 

உரைத்து நின்ற அற்புதந்தான் பாதங் காப்பு 
ஆதியந்த மாலயனுந் தேடிக் காணாச் 

சதாசிவனார் தானதுவுங் காப்பு ( ? ) 
வீதியந்த மாதார முன்னிருந்த 

விநாயகனும் , வல்லபையு விதியுங்காப்பே . 


முடிவு : 


செல்லப்பா கைலாச மூர்த்தி யங்கே 

சிறந்திருந்தார் தெண்டனிட்டு மயேந்தி ரத்தில் 
நல்லப்பா ஆயிரம் பேர் சித்த ரோடே 

நானிருப்பேன் பதிதெண்டம் பண்ணினதே யானால் 
1 ல்லப்பா காயசித்தி ... த்த கற்ப 

கணக்கையுண்டு ஒருவனும் சித்த னாவான் 
அல்லப்பா யெனையாண்ட கைலாய மூர்த்தி 

அருளாலே சொல்லிவைத்தேன் தீட்சை முற்றே ! 


51 


சுந்தரானந்தர் தீட்சை 51 முற்றும் 


குருவே துணை 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , புவனை தீட்சை , காயசித்தி . அஷ்டகெசம் , 

அஷ்டகெசம் , அஷ்டநாகம் 

அஷ்டநாகம் அஷ்டசக்தி 
அஷ்டபாலா , அஷ்டதுர்க்கை , முப்பத்து முக்கோடி தேவர் முதலானவை கூறப் 
பட்டுள்ளன , 


18 - வது தொகுப்பு 


51 


வரிசை எண் : 2230 


சுவடி எண் : 


1186 


தேரையர் வைத்தியம் 


ஏடுகள் : 186 கி . எண்ணிக்கை : 2700 

அளவு : 225 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் ஆசிரியர் : தேரையர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சயித்தியத்துக்கு 


அரிசித்திப்பிலி , வெள்ளுள்ளி பலம் - 1 
இது ரெண்டையும் முருங்கைப்பட்டைச் சாத்தா லரைத்து 
களச்சிக்காயளவு சாப்பிடவும் . இருநேரமும் பத்தியம் 
சயித்திய பதார்த்த மாகாது 


முடிவு 


இவையெல்லாம் மைபோ லரைத்து குகையிலிட்டு 
உருக்க மணியாகும் . ஆறினவுடனே எடுத்து 
வைத்துக்கொண்டு மேலனுபானத்தில் பணவிடை 
பொடித்துப் போட்டுக் கொடுக்கவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


. 


இதில் , வயறு கடுப்புக்கு , சீமூலம் கிராணி கழிச்சலுக்கு . மூலவாயுவுக்கு , தண்டு 
வாதத்துக்கு , கல்லடைப்புக்கு . தத்த வாயுவுக்கு , சந்து வாதத்துக்கு , குடல் வாதத்துக்கு 
உருளை வாய்வுக்கு , முழங்கால் வாய்வுக்கு , குதிங்கால் வாதத்துக்கு , சருவாங்க வாய்வுக்கு 
முதலியன உள்ளன . 


32 


52 


தமிழ்ச் சுவடி களின் 


வரிசை எண் : 2231 


சுவடி எண் : 1186-6 


கருவூரார் பாடல் 


ஏடுகள் : 16 ( 187-200 ) கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 22 } x 3 செ . மீ . 
பக்கத்திற்கு ; 5-7 வரிகள் ஆசிரியர் : கருவூரார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


குன்மத்துக்கு 


பேசும் பிரண்டையுடன் பேரிசைந்த வேப்பலகும் 
பூசும் புரசவித்து மோதகமும் வாசிபண்ணு 
கொள்ளிற் கிசாயமதிற் குன்ம வலிக்கிருமி 
விள்ளில் விழுந்தேகு மிது . 


முடிவு ; 


காதிற் சீ விழுகிறதுக்கு 


குருஞ்சா யிலையும் கருஞ்சீரகமும் 
மிளகு மஞ்சள் நல்லெண்ணெயில் காச்சி 
யடைக்கவும் ... தீரும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பித்தத்துக்குக் கிஷாயம் , கெந்தக பற்பம் , பல்லுவலிக்குக் கிஷர்யம் . பிள்ளை 
களுக்குப் பிரளி வாயுவுக்கு கிஷாயம் , கெந்தகச் சூரணம் , சூத மெழுகு , லிங்க பற்பம் , 
பூரபற்பம் , மஞ்சள்காமாலைக்கு , வலிப்புக்குத் தயிலம் , சகல கிரந்தி , சூலைக் கரப்பா 
னுக்கு எண்ணெய் முதலியன உள்ளன . 


தொகுப்பு போல் காணப்படுகிறது . 


1 8 - வது தொகுப்பு 


53 


வரிசை எண் 


2232 


சுவடி எண் : 1187 


நட்சத்திரம் பார்த்துச் செய்யும் வைத்தியம் 


ஏடுகள் : 9 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 

E0x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 

ஆசிரியர் : புலிப்பாணி பொருள் : மருந்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


அசுபதி 


தானென்ற அசுபதியில் முதற்கா லையா 

தயவாக ஒன்பது நாள் சுரமே தீரும் 
தேனென்ற ரெண்டாங்கால்க் கொல்லு மப்பா 

திரமாக ஒன்பதாநாள் மரண மாவான் 
கோனென்ற மூன்றாங்கால் பதினஞ்சு நாளில் 

குணமாகாட்டால் நாலாங்கால் மரணஞ் செய்யும் 
வானென்ற பரணியில் முதற்கா லையாமூன்றும் 

வளமாக ரெண்டாங்கால் ஏழா மெண்ணே ! 


1 


முடிவு : 


முருங்கைப் பிஞ்சு முருங்கையிலை துவரம்பருப்பு 
வாழைக் கச்சை கூட்டவும் 
கைப்போடு புளியுந் தள்ளவும் 
ஒருவனுக்கு எட்டுநாள் ரெண்டு பழம் 
அதிலேயுந் தீராட்டால் திரும்ப நாலு பழம் கூட்டவும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் செய்யும் வைத்தியம் மரணத்துக்குரிய எட்டு 
வாரத்துக்கும் , வெள்ளைக்கு , ஈரல்குலை எரிவுக்கு லிங்க மெழுகு , தலையிடிக்கு நசியட . 
வெள்ளோக்காளத்துக்கு ஊதுகாமாலைக்கு முதலியன உள்ளன . 


* * * 


54 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2233 


சுவடி எண் : 


1188 


மருந்து வாகடம் 


ஏடுகள் : 72 கி , எண்ணிக்கை : 1000 

அளவு : 28x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4- வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது . எழுத்து ! தமிழ் 


தொடக்கம் : 


வீரம் 


விராகனெடை 


2 ) 


லிங்கம் 


4 


1 


சீனாக்காரம் 
பலகைச் சூடன் 


.. 


இந்த மருந்து நாலும் கல்வத்தில் போட்டு நல்லா நுணுக்கி 
முலைப்பால்விட்டு ரெண்டு நாழிகை அரைத்து , 
ஒருவில்லையாகத் தட்டி நல்ல காய்ந்த பிறகு எடுத்து 


முடிவு : 


தீரும் வியாதிகளாவான மேகம் குரிதுவாரம் , யெரிப்பு 
லிங்கப் புத்து , கிரந்தி வாய் நாற்றம் . சூலை , வெடி ரிணங்கள் 
தீரும் . கடுகு நல்லெண்ணெய் நீக்கவும் . வாய்வு 
பதார்த்தங்கள் ஆகாது . 


முகப்பு ஏட்டில் 


திருச்சினாப்பள்ளி தாலுக்காவைச் சேர்ந்த எட்டரை கிராமத்திலிருக்கும் 

முத்துக் 
கருப்பன பண்டிதர் சுவடி மருந்து வாகடம் எழுதியது 


முற்றிற்று 


காலம் : 


திருச்சினாப்பள்ளியைச் சேர்ந்த திருவானைக்காவல் கீழக் கொண்டையம்பேட்டை 
சறாஜி முத்துராஜா 1947 ல் சித்திரை மாதம் 20 - ந் தேதி சனிக்கிழமை பகலி 11 
மணிக்கு இந்த முறை சொன்னார் 

விரோதிகிருது வருஷம் மார்கழி மாத 15 - ம் தேதி முத்துக்கருப்பன் எழுதினதுதான் . 


குறிப்பு : 


இதில் , ரசபற்பம் , சகல காச்சலுக்கும் லிங்க மாத்திரை , கணைக்கு வாதமாருத 
மெழுகு , பூநாளி செந்தூரம் , தன்வந்திரியார் சண்ட மாருத செந்தூரம் , மருந்து 
கொடுக்கத பேர்களுக்கு முதலியன உள்ளன , 


18 - வது தொகுப்பு 


55 


வரிசை எண் : 


2234 


சுவடி எண் 


1189 


தெட்சிணாமூர்த்தி மெய்ஞ்ஞானம் 


1500 


ஏடுகள் : 277 கி . எண்ணிக்கை : 10000 

அளவு : 36x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
6-8 வரிகள் ஆசிரியர் 

ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீரான முடைய காளை 

சிவன் மகன் தமிழானை 
வாரண முலையாள் பெற்ற 

மதகரி வல்லோ ரந்த 
நாரணன் மருகன் செஞ்சொல் 

நல்த்தமிழ்க் குடையேன் பூசை 
காரண முடைய தும்பி 

கணபதி காப்புத் தானே ! 


முடிவு : 


வாழியாம் அண்டரெண்டம் புவனம் வாழி 

மானிலத்தில் சீவ செந்து வோடும் வாழி 
காளியான வனதுர்க்கை எல்லாம் வாழி 

கடல்வாழி மலைவாழி கருவும் வாழி 
ஆழியாம் சித்தர்கள் எல்லாம் வாழி 
அசுராதி தேவர் வாழி முற்றே ! 
( மூன்று அடிகளே உள்ளன ) 


1487 


தெட்சணாமூர்த்தி துணை 


அகத்தீசர் சுவாமி துணை 


குருநாதன் துணை . 


காலம் 


இல்லை 


56 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் கபாடவாசல் எழுத்து , நவக்கிரக விபரம் , வாத பித்தத்தின் குணம் . சரக்கு , 
வாத பித்த சிலேத்தும விபரம் , பச்சிலை சரக்கு , மறப்பு , பூ நிகண்டு , சற்குருவைக் 
காண , வச்சிரக்குகை , பித்த சுரம் கிசாயம் , வாதசுரம் , சூரணம் , லேகியம் முதலியன 
உள்ளன . 


இடையிடையே விடுபட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2235 


சுவடி எண் : 1190 - a 


வாகடச் சுவடி 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 34x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4--7 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


( இதில் முதல் 11 ஏடுகள் இச்சுவடியின் அட்டவணை ) ( 12- வது ஏட்டில் ) 


தேவிசகாயம் 


சித்திரை வையா சிக்குஞ் 

செழுங்கதி ருதயந் தன்னில் 
அத்துமா ஆனி ஆடி 

அற்பிசை கார்த்தி கைக்கு 
மத்தியானத்தில் பார்க்க 

மார்கழி தையு மாசி 
வித்தகன் கதிரோன் மேற்கே 

விழுகின்ற நேரந் தானே ! 


1 


முடிவு : 


நாபியில் வாத மாகு 

நான்கினுங் குலத்தில் பித்தம் 
தூவிய நெஞ்சில் பித்தஞ் 

சாரவே சிலேட்டு மந்தான் 


காலம் : 


இல்லை 


18 வது தொகுப்பு 


57 


குறிப்பு ; 


இதில் , பீனிசத்துக்கு நசியம் , குன்மங் குடல் வாதத்துக்கு , சுரத்துக்கு தாளக மாத் 
திரை . சுரவீக்கத்துக்கு , தொந்த சுரத்துக்கு அதிசார சுரத்துக்கு , உஷ்ண சுரத்துக்கு , குளிர் 
தாப சுரத்துக்கு , சன்னிவாத சுரத்துக்கு , உதிர சுரத்துக்கு , வீக்கத்துக்கு , வாதமை , சுரத் 
துக்கு , தாப சுரத்துக்கு முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2236 


சுவடி எண் : 1190 - b 


வைத்தியர் கணிதம் 


ஏடுகள் : 3( 20-23 ) ( 19 - ஆம் ஏட்டின் பின்புறத்தில் தொடக்கம் . 21 - ஆம் எட்டின் 
பின்புறம் இல்லை ) கி . எண்ணிக்கை : 75 

அளவு : 31X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


1 - ஆம் பிறையில் வியாதி பட்டால் 

30 நாளில் வாசியாம் 
2 - ஆம் பிறையில் வியாதி பட்டால் 

14 நாள் 21 நாள் கடினம் 

தப்பினால் மரணம் 
3 -ஆம் பிறையில் வியாதி பட்டால் 

10 நாளில் வாசியாம் 


முடிவு : 


வைத்தியர் மருந்து செய்ய வேண்டிய நாள் 


காரிய புதனே திங்கள் 

கருதிய மருந்து தீதாஞ் 
சீரிய வெள்ளி தோவாஞ் 

செவ்வாய் வியாழம் பிணிதீரும் 
ஆதிய னருளினாலே 

அருக்கனில் மருந்து செய்ய 
பாரிய பிணிக ளெல்லாம் 

பறந்திடும் உண்மை தானே ! 


58 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


: 


A 


குறிப்பு : 


இதில் , கூழ்பாண்டகிருதம் , புளியாரைக் கிருதம் , நயன சஞ்சீவிக் கிருதம் , பரங்கிப் 
பட்டை மஞ்சக்காமலை . சூசிக வாய்வுக்கு . நீரடைப்புக்கு முதலியன உள்ளன என்று 
அட்டவணை கூறுகிறது . 

பிறைக . கு ) 

உரி நோய் கணக்கு 
கூறப்பட்டுள்ள 


ஆனால் 29 


வரிசை 


எண் 


: 


2237 


சுவடி எண் : 


1190 - C 


மச்சமுனி மெஞ்ஞானம் 


ஏடுகள் : 12 ( 24-35 ) கி , எண்ணிக்கை 500 

அளவு : 

34 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : மச்சமுனி 

பொருள் : 

மருத்துவ 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


பருபதந் தன்னில் யார்க்கும் 

பரிவுசேர் முனிவன் சொன்ன 
அருமையாய் இந்நூல் பார்த்து 

வரி இல்லை ) 
வருசையி லுரைக்கு ரேன் . 

மானிடர்க்கு வரிசை கேளு: 
உருபல வியாதி வந்தால் 

2.கந்தநல் பிடாரன் வேணும் 


மூடிவு : 


ஒருபடி தூளுக்கு நாலுபீடி காடிவிட்டு 
பழச்சாறு கால்படி விட்டு முன்போலே 
இறுத்துப் போடவும் 
மறுபடி பசுவின் மோர் நாலுபடி பழச்சாறு கால்படி 
கூட விட்டு முன்போலே இறுத்துப் போடவும் 
மறுபடி பசுவின் பாலை நாலுபடி கொண்டு வந்து 
ரெண்டு படியாகக் காச்சி , அந்தப் பாலை விட்டுக் 
கிளரிக் காயவைத்துக் கொண்டு பார்க்கக் 
கற்பு எல்லாம் பொய் 


18 - வது தொகுப்பு 


59 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , மச்சமுனி நூலிலிருந்து தெகுத் தெடுத்து எழுதப்பட்டுளது . இதில் , பல 
சூரணம் . மூலத்துக்கு , சூலை கிரந்தி . குஷ்டம் , வாத வாய்வு , சில்விசகடி . சகலத்துக்கும் 
சூரணம் , பிள்ளையில்லாத பேருக்கு , வயிற்றுக் கடுப்புக்கு மூலக்கிராணிக் கடுப்பு , காதி 
லுள்ள வியாதிக்கு முதலியன உள்ளன . 


ஐ * 


வரிசை எண் : 2238 


சுவடி எண் : 1190 - d 


தன்வந்திரி வாகடம் 


ஏடுகள் : 115 ( 36-150 )) கி . எண்ணிக்கை : 2300 

அளவு : 34x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அமுர்த சர்க்கரை 


அமுர்த சர்க்கரை யாச்சுது . இதுவோடே சேருகிற மருந்து 
சீனிச்சர்க்கரை 1/8 படி போட்டுக் கலந்து கொண்டு 
திரிகடுகு அதிமதுரம் , ஓமம் வாய் விளங்கம் நறுக்கு மூலம் 
பச்சைக் கற்பூரம் , சாதிக்காய் , சாதிப்பத்திரி , கிறாம்பு 


முடிவு : 


தொப்புள் முதல் கழுத்தளவு தடவி சலா இருவிரக்கடை 
அளவு துணியில் தடவிப் போடவும் , துணி காயாமல் 
அடிக்கடி போடவும் , மேலே சன்னி கண்டால் முன்டுத் 
தயிலம் மேலே போடவும் . சயிவாளுக்கு கிராம்புக் 
கிஷாயத்தில் குடுக்கவும் . 
நஞ்சுக் கொடிச் சுன்னமாவது - காடிகாரம் 


காலம் : 


இல்லை 


60 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , அசுவ கெந்தித் தயிலம் , திசமூல லேகியம் , புளியாரைக் கிருதம் , கூழ் 
பரண்டகிருதம் . உள் மூலத்துக்கு சீரக ரசாயனம் , சவுபாக்கிய சுண்டி , நட்டுவாக்காலிக்கு , 
பல் குத்துக்கு அமுர்தாதிக் குளிகை , பாம்பு கடிக்கு , குழந்தைகளுக்கு மாந்தம் , மூக்காலே 
ரெத்தம் விழுகிறதுக்கு முதலியன உள்ளன . 


-- 


வரிசை எண் : 2239 


சுவடி எண் : 1191 


அகத்தியர் சப்த காண்டத்தில் சப்தரிஷி திறம் 


ஏடுகள் : 136 ( 118-235 ) கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 27X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

8-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஊழிக் கழிச்சலுக்கு விபரம் 


கேளப்பா ஊழியென்ற காற்றைச் சொல்வேன் 

கெடியான சாமளா தேவி யாலே 
நாளப்பா மைபோலே கருத்தே நிற்கும் 

கண்ணுக்கும் தோத்தாது கடினமாகும் மெத்தவே 
கேளப்பா காழினுட விபர மெல்லாம் 

மைந்தனே சொல்லுகிறேன் வகையறவே கேளு 
பாளப்பா பண்ணிவிடும் உலக மெல்லாம் 

பரிசுத்த மாயிரதால் பறக்கும் பாரு ! 


முடிவு : 


பூத கலிக்கம் 


சுக்கு , மிளகு , திப்பிலி , துரிசு , வாளம் , சீமன் கூட்டி 
பழச்சாற் விட்டு சாமம் ஒன்று அரைத்துக் 
கம்பியாய் உருட்டி நிழலுலத்தி வைத்துக் கொண்டு 
வெத்திலை சாத்தில் விட சன்னி , தலைபாரம் , பேய் பிசாசுகள் 
யிது தீரும் 


18- வது தொகுப்பு 


51 


காலம் : 


இல்லை , 


குறிப்பு : 


இதில் , லிங்க சுத்தி , கற்பூர சுத்தி , ரசகற்பூர சுத்தி , நாவரட்சிக்குக் கிஷாயம் , 
கண்ட அவுள் தம் , வித்துவகை , பூரணாதி , சுரத்துக்கு , நாவரட்சிக்கு , சருவாங்க 
மாத்திரை, பித்தம் நாற்பதுக்கும் எண்ணெய் , நஞ்சு தின்ன பேருக்கு முறிவு , சயத்துக்குக் 
குளித்தயிலம் , சுர தோஷம் அறுபத்து நாலுக்கும் கிஷாயம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2240 


சுவடி 


எண் : 


1192-3 


அகத்தியர் பலதிரட்டு சாத்திரம் 


ஏடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 27x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 6- 8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் . 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 
வாக்குண்டாம் 

தமக்கு 


சிவகணபதி துணை 


பாரப்பா ருசுகெட்ட சாராயம் தனைக்குடித்தால் 
வீரப்பா தானேறி பித்தநீர் மேலேயேறி 
ஊரப்பா திரேகமெல்லாம் அரிப்பு மீறி 
உண்டதொரு கற்பமெல்லாம் விழலாய்ப் போக்கி 
நீங்காத தரைதிரையாய்ச் சாவான் பாரே ! 


முடிவு : 


கையை நீ பிடித்துப் பார்த்து 

கடுகவே நிமிர்த்தி விட்டு 
உய்யவே னானு மென்று 

உகந்து நீ நாடி பார்க்கில் 
பையவே தொங்கி தொங்கி 

பதரியே ஓடு மாகில் 
அய்யமே நாடி யென்று 

அறிந்துநீ விட்டுப் போக்கே 


47 


62 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


முகப் பேட்டில் 


1834- ஆம் வருடம் , தாரண வருஷம் அற்பிசை மாதம் 17 - ஆம் தேதி வெள்ளிக் 
கிழமை எழுதினது . 

குக்கு பட்டாளம் , கும்பினி வாத்தியார் ஆறுமுகம்பிள்ளை குமாரன் சப்பாணியா 
பிள்ளை , எழுதி இனியானூரிலே யிருக்கும் மோகனம்சுவடி . எடுத்த பேர் குடுக்க 
வேண்டியது . 


குறிப்பு : 

இதில் , பெண் மலடே இல்லை , ஆண்மலடே எ ... றும் , கெற்பக் கோளின் குணம் 
முதலியனவும் , வியாதி அதிகம் தாழ்வு , வாத சரீர குணம் , பித்த சரீர குணம் , சிலேட்டும் 

பித்தம் பிறக்கிறது , வாதபித்தம் பிறக்கிறது , வாதத்தின் குணம் , வியாதி 
வருகிற கூறு முதலியன உள்ளன . 


சரீர 40 


. 


மேற்குறிப்பிட்ட முடிவு 14 - ஆம் ஏட்டில் இருக்கிறது . 

ஏட்டில் இருக்கிறது . 13 - ஆம் ஏட்டில் 46 
செய்யுள் முடிகிறது . 


* ** 


வரிசை எண் : 2241 


சுவடி எண் : 1192.b 


அகத்தியர் குருநாடி 


ஏடுகள் ; 6 { 14-19 ) 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 200 
ஆசிரியர் ; அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 27x3 செ.மீ 
பொருள் : நாடி சோதிடம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வன்ன மயிலே செம்போத்து 

மாடப் பிறாவை இவைகோட்டான் 
என்ன நடக்கும் இவைவாதம் 

இதின்மேல் பிறளி பித்தமென்ன 
உன்னும் , பிள்ளை பூநாகம 

முரட்டு சரட்டே யென முருக்கில் 
பன்னிப் பார்க்க வேண்டாங்காண் 

பகர்ந்தா யேபார் தனிலே ! 


-- 1 


13 - வது தொகுப்பு 


63 


முடிவு : 


சிலேற்பனத்தில் சிலேற்பன மாகில் 

திடம்பெற அறியும் நீதான் 
நாற்பன நல்லதாகார் கனிவிது 

மெய்யே மெய்யே சொன்னோம் . 
கூத்துவ னிவனே யாகும் 

குருமுனி பொய்யே யாகும் 
சாத்திர மறிந்து சொன்னோம் 

ஆதிரை நாடி தானே ! 


குருநாடி முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 

இதில் , தொடக்கம் 6 பாடல்கள் இல்லை . 14 ஆம் ஏட்டின் தொடக்கத்தில் முன் 
நூலின் இறுதிப்பாடல் ( 47 ) இருக்கிறது அதன்பின் 7 ஆம் பாடல் தொடங்குகிறது . 

இது எமது சுவடி எண் 175 | D 279 ‘ அகத்தியர் குருநாடி யின் வேறாயது 
போல் தோன்றுகிறது . இதற்குத் தலைப்பு இல்லை . 


19 - ஆம் ஏட்டில் குருநாடி முத்தித்து என்பதால் இத்தலைப்பு தரப்பட்டது 


வரிசை எண் : 2212 


சுவடி எண் : 1192c . 


நாடி அகவல் 


ஏடுகள் : 3 ( 19-21 ) 
பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 27x3 செ மீ . 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் , நாடி சாத்திரம் . 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


ஐங்கரன் தன்னை அருள்புரிந் தின்னையாள் 
சங்கரன் பாகம் தய்யலா னந்த 
வல்லி சொல் குமரன் மலர்ப்பத மிறைஞ்சி 
நல்லிருள் வெளிதர நாடி நூலினை 


64 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


நடத்திடும் இருவகை காய்கறி யிசைந்திடும் 
கண்டீர் அறிவுள்ளோர் கண்ட றிந்தே 
உரைத்திடும் என்றே ஏனாதி வங்கிஷம் 
பண்டே யுரைத்த பன்னூல் படியே ! 


நாடி அகவல் முற்றிற்று 


சிவகணபதி துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , நாடி பற்றிய செய்திகள் ஆசிரியப்பாவால் கூறப்பட்டுள்ளன , 


வரிசை எண் : 2243 


சுவடி எண் : 


1192 


வைத்தியத் திரட்டு 


- 


சுர நிதானம் 


ஏடுகள் : 13 ( 22-34 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை 300 

ஆசிரியர் : பலர் 
முழுமை ; முற்றற்றது 


அளவு : 27x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


அசாத்திய குணம் 


நேத்திர முகங்கள் காது 

நேர்பட நெஞ்சு வற்றி 
நேத்திரம் வெளுத்து மூக்கு 

நேர்பட மடங்கு மாகில் 
நீத்தன்னில் நூதலாய் கேளாய் 

நிச்சயம் பயித்தி யத்தை 
சிலேட்டுமம் வாங்கிச் ஓவன் 

சொல்லுத லறிந்து கொள்ளே ! 


18- வது தொகுப்பு 


65 


முடிவு : 


அப பத்தியம் 


பூவும் மஞ்சள் சந்தனமும் 

பொருந்து பாக்கு வெத்திலையும் 
மேவுங் கொடிகி வேப்படை 

மெத்தை வெல்லம் மெள்ளெண்ணெய் 
தாவும் காத்து வரும் வீடும் 

தங்கள் மனையாள் தனைப்பார்க்கில் 
நாவுண் ருசியாம் அந்தமுடன் 

நன்றுநோய் சுரத்துக் கபத்தியமே | 


53 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சுரநிதானம் அறியும்படி , வாத சுரத்தின் குணம் , பித்த சுரத்தின் குணம் , 
சிலேட்டுமத்தின் குணம் , வாத சிலேட்டுமத்தின் குணம் , சிலேட்டும சுரத்தின் குணம் , 
வாத சிலேட்டும் சுரத்தின் குணம் , பித்தவாத சிலேட்டுமத்தின் குணம் , திரிதோஷத்தின் 
குணம் , அதிசார சுரத்தின் குணம் முதலியன உள்ளன . 


*** 


வரிசை எண் : 2244 


சுவடி எண் : 


1192.e 


சன்னி பதின்மூன்றுக்கும் பேர் 


கவி 


ஏடுகள் : 4 ( 34-37 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு - 27x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


தாந்திறகம் மந்தரகம் முகுதாங்கம் 

தன்னிகரில்லா சித்திர வீறப்பிறகம் 
தாங்கம் தானக்குணீகம் பன்னிய 

கண்டகுச்சம் மாத்தூஷட் டிரத்த சன்னி 
பத்திநேத் திரமுடனே பின்னிய 

பிரலாபம் சினமுகம் 
பெருகிய அவு நியாசகம் 

சன்னி பதிமூன்றே 


5 


66 


நமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


பந்திசின முகமொடு பதினேழு நாளாம் 
நன்றுவ நீகாசன்னி பதினஞ்சு நாளென்றும் 
வந்துசிறு தென்மலையில் மேவுகுரு மாமுனிவர் 
சிந்தை மகிழ் வாதியே செப்பினான் செகத்தே 


சன்னி பதிமூன்றும் குணமகவாது 


முற்றும் 


- 


ஆக பாட்டு 


73 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சன்னி பதின் மூன்றுக்கும் பேர் இன்னின்ன தென்று கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 2245 


சுவடி எண் : 1192.f 


பிரமியம் பிறக்குறது 


ஏடுகள் : 10 ( 37-46 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 200 அளவு : 27 3 செ . மீ . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


( 37 - ஆம் ஏட்டின் பின்பக்கம் ) 
தானே பூர்வ வியாதி யதனால் 

சாகும் பிணிக ளல்லாமல் 
மானே விழியார் வேற்கையினால் 

வருந்தும் பினிதும் பசியாலே 
தானே பொறுத்து உங்கையினால் 

தாகம் தன்னால் மிகச்சார்ந்து 
தேனே கமலம் புண்ணாகி 

செய்யும் பிரமியம் செயல்தானே ? 


18 - வது தொகுப்பு 


67 


முடிவு : 


நயனப் பரீட்சை குணம் 


மன்னிறத்த மாயி மஞ்சனம் போல் விளிதரும் சன்னி 
பொன்னிறத் தோடு பசுங்கழல் போன்ற காமாலை 
கன்னிய கட்டி பவளமா கக்குவா னிருமல் 
உன்னி யிப்படி நேத்திர பரிச்சை யென்றுஉரையே ! 


- 55 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மாங்கிசமுருக்கிக் குணம் . சிலேட்டும் சலபத்துக் குணம் , வாதசலக் குணம் , 
கப சலக் குணம் , வாதபித்த சிலேட்டும சல குணம் , சிலேட்டும பித்த சலக் குணம் , சுக்கில 
பிரமேகத்தின் குணம் , வரக்காமாலை , நீரிழிவின் குணம், மூத்திரப் பரீட்சையின் குணம் . 
மலப்பரீச்சைக் குணம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2246 


சுவடி எண் ; 1192- g 


குண வாகடத் திரட்டு 


ஏடுகள் : 131 ( 47.60 ) கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 27 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் ? பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காஸத்தின் குணம் 


காச மிருமல் கட்டிவிழும் 

களைந்து சேரு மடிக்கடிதான் 
நாசி யணலாம் தணல்ப்போலாம் 

நளிரு முடம்பு வத்திவரும் 
மூசை நாரி பஞ்சவர்ணம் 

முதிரம் வீளு வாந்திபண்ணும் 
ஓசைக் குரலும் கம்மிவிடும் 

முத்து வெதும்பு முறமிதுவே . 


68 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


சீ கட்டின குணம் 


சீ கட்டியிருந்தால் அடி வயற்றில் குத்தல் எடுக்கும் ; வலிக்கும் 
பசிதீவனம் குடுக்காது . தண்ணீர் தாகம் குடுக்கும் 
மேலே காந்தல் குடுக்கும் யெரிவாகும் 
இதுக்கு மருந்து ..... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , செய்யுட்கள் தொடர்ச்சியாக இல்லை . 


இதில் , மந்தற காசத்தின் குணம் , பித்த காசத்தின் குணம் , வாத காசத்தின் 
குணம் , மூலத்தின் குணம் , பயித்தியமூல குணம் . காமாலையின் குணம் , குன்ம நிதானம் 
அறியும்படி , வாத வெரி குணம் , மரண வாத குணம் , கபால வாத குணம் , பிறவீசுவு 
குணம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2247 


சுவடி எண் : 1192 - h 


அகத்தியர் சப்த காண்டத்தில் ஊழிக்கழிச்சலுக்கு விபரம் 


ஏடுகள் : 2 } ( 60-62 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 27 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் ; அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


கேளப்பா ஊழியென்ற காத்தைச் சொல்வேன் 

கெடியான சாமளா தேவி யாலே 
நாளப்பா மைபோலே கருத்தே நிற்கும் 

கண்ணுக்கும் தோத்தாது கடினமாகும் மெத்தவே 
கேளப்பா காழினுட விபரம் எல்லாம் 

மைந்தனே சொல்லுகிறேன் வகையறவே கேளு 
பாளப்பா பண்ணிவிடும் உலகம் மெல்லாம் 

பரிசுத்த மாயிருந்தால் பறக்கும் பாரு , 


( 9 


18 - வது தொகுப்பு 


முடிவு : 


சோதியுடன் வந்ததொகு ஊழி யுந்தான் 

சொல்லுமுன்னே ஓடுமடா துன்பம் நீங்கிவிடும் 
வியாதியுடன் மூதண்டம் கொண்டு வந்து 

என்மகனே ஊழியது ஒதுங்கிப் போகும் 


--- 


10 


அகத்தியர் பாடல் முற்றும் 


காலம் : 


கும்பினி வாத்தியார் ஆறுமுகப்பிள்ளை குமாரன் சப்பாணிபிள்ளை எழுதினது . 
வடமலை பிள்ளை குமாரன் மோகனம் பிள்ளை சுவடி . எடுத்த பேர் குடுக்க வேண்டியது . 

தாருண வருஷம் கார்த்திகை மாதம் எழுதினது . 


குறிப்பு : 


இதன் முழுத் தலைப்பு . அகந்தியர் சப்த காண்டத்தில் சப்தரிஷி திறமென்றொரு 
சாத்திரம் . அதில் 1802 - ம் பாட்டு முதல் 1812 - ம் பாட்டு வரைக்கும் - ஊழிக் 
கழிச்சலுக்கு விபரம் என்பதாம் . 10 - பாடல்களே உள்ளன . 


வரிசை எண் : 


2248 


சுவடி எண் : 1193 - a 


அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 


ஏடு : 1 எண்ணிக்கை 50 

அளவு : 27x3 செமீ . 
பக்கத்திற்கு : 

8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூரணமா முள் மூலம் பொறியிற் சூடாம் 

புகையெழும்பி மேகமதாய்ச் சிரசில்ச் சூடாம் 
காரணமாய் நீர் கலந்து கண்ணில் ரோகம் 

கனலெழுந்து வாயுவினால் சூலை ரோகம் 


70 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


மருந்துக்கு முறிவுகள் 


கொள்ளு . காடி , கொமட்டிக்காய் , கோழி , பண்டி , கொக்கு 
செவ்வாடும் , சேம்பு , சீனியவரை , சுரக்காய் , பாவக்காய் 
பயத்தங்காய் , பூசணிக்காய் , கடலை , பெரும்பயறு , 
காட்டுப் பாகல்காய் , பழுபாவை , மாங்காய் ,புளி , கடுகு . 
தேங்காய் , மேதிபால் , நெய் , சாராயம் , தென்னங்கள்ளு . 
பனங்கள்ளு , உளுவை , விலாங்கு , கூனி , கெண்டைகள் , 
அயிரை இது முதல் கரப்பான் பதார்த்தம் , எள்ளு பிரமாணம் 
தின்றாலும் மருந்துகள் முறிந்து உடம்பில் பிணி 
பிலக்கும் என்றவாறு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

தலைப்பு : அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் என்றிருப்பினும் பாடல் அகத்தியர் 
205 - ன் பாடலாகத் தெரிகிறது . 4 பாடல்களே உள்ளன பின்னர் மருந்து முறிவுகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


2249 


சுவடி எண் : 11934b 


பால வாகடம் 


ஏடுகள் : 19 . கி . எண்ணிக்கை : 800 , 

அளவு : 27x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் . ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை . முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 


குழந்தைகளுக்கு 20 மாந்தங்கள் 

உற்பத்தியாகும் விபரம் 


தொடக்கம் : 


கிரந்தி , செங்கிரந்தி , கருங்கிரந்தி , பட்சிதோசம் 
மாந்தம் , கணைகள் , பிறளி கரப்பான்கள் 
செவ்வாப்பு , தொண்டைக்கட்டு 


18 -வது தொகுப்பு 


71 


முடிவு : 


கோரோசினை விராகனிடை - 5 இதுவெல்லாம் போட்டு 
காச்சிக்குடுக்க வேளைக்கி அரைக்கரண்டி வீதம் 
குடுத்துவிடவும் ; தீரும் . சகல மாந்தம் , கணைகள் 
சுளிகணம் : இதுவும் கணம் எல்லாம் தீரும் 
நாள் 3 கொடுக்கவும் . பத்தியம் : உப்பு , புளி 
புகையிலை ஒன்றும் ஆகாது . 6 நாளைக்கு 
வென்னீரும் சாதமும் சாப்பிடவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதில் , மாந்த குணம் , வாத மாந்த குணம் , பித்த மாந்த குணம் , சிலேட்டும 
மாந்தம் , பிள்ளை பிறந்தவுடன் தொண்டை கட்டின குணம் , அரைவீட்டிலே கழுத்து 
வீங்கி வலிக்கிற குணம் , பட்சி தோஷத்துக்கு மருந்து , கறப்பான் கட்டி குணம் , 
மருந்து , பாலமாந்த குணம் , சுழிமாந்த குணம் முதலியன உள்ளன . 

நல்ல சுவடியாகத் தெரிகிறது . 


* * * 


வரிசை எண் : 2250 


சுவடி எண் : 


1193 - c 


பிள்ளைப் பிணி வாகடம் 


ஏடுகள் ! 12 ( 20-31 ) கி . எண்ணிக்கை 300 

அளவு : 27x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


முதல் நாள் , முதல் மாதம் . முதல் வருடம் 


பிள்ளை பிறந்த முதல் நாள் , முதல் மாதம் முதல் வருடம் 
காளி என்னும் பேயன் செய்யும் குணம் 
வெதுப்பும் வாந்தி பண்ணும் , வயறு கழியும் 
அதுக்கு பெலி : மாவாலே எருமை பண்ணி 
சந்தனம் தெளிச்சு எருக்கம் பூச்சூடி 


72 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


தை முதல் மூன்று மாதம் செயநீறுக்குக் கால மாகும் 
ஆடிமுதல் மூன்று மாதம் தீரா ஆகமும் 
செந்தூரம் செய்யும் காலம் 


இந்தப் படிக்கு காலம் அறிந்து செய்ய 

சித்தியாகும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ஒவ்வொருநாள் . ஒவ்வொரு மாதம் , ஒவ்வொரு வருடத்திற்கும் உரிய 
நோயும் , அதற்கு உரிய தேவதையும் செய்யும் பரிகாரமும் , எழுதிக்கட்டும் அட்சரமும் , 
சக்கரங்களும் உள்ளன . மாந்திரீக நூலாகவும் காணப்படுகிறது . 


- 


வரிசை எண் : 


2251 


சுவடி எண் : 1194 


தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 


1000 


- 


ஏடுகள் : 54 ( 63-117 ) கி , எண்ணிக்கை : 1500 

அளவு : 27 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


திரைகட லுலகி லுள்ள 

சனங்களுக் கிடரில் லாமல் 
உரைமறை புகலு மீசன் 

உமைதனக் குபதே சித்த 
விரைதமிழ் வடநூ லுள்ள 

விருத்தியும் பல நூல் தேர்ந்து 
வரைகவி யதனாற் செய்த 

வாகட மருளு வோமே 1 


Y 


18 - வது தொகுப்பு 


முடிவு : 


நாறு மலமும் வத்திப்போம் 

நன்றாய்ப் பிரமேக முண்டா 
மீறு மண்ட "வாதமுடன் 

மிக்க சூலை கள்ளவாதம் 
கூறுங் கிளியே யிதுதனிலே 

குணமாய் வெளையு மெனமுனிவர் 
தேறுஞ் சிவனார் திருவாணை 

சொன்னார் சொன்னார் சொன்னாரே ! 


இல்லை 


குறிப்பு : 


இதன் முகம்பு ஏட்டின் பின்புறம் , விசக்கடி அறிவது என்ற தலைப்பில் விளக்கம் 
இருக்கிறது . இதில் , கெற்ப உற்பத்தியின் வரலாறு , கெற்ப தானங்கள் , அங்காதி 
பாதம் , அண்டவாதத்தின் குணம் , மருந்துகள் , மரண வாதத்தின் குணம் , பித்த 
வேரிக்கு எண்ணெய் . நயன தோஷத்தின் குணம் , நேத்திர வியாதிக்கு மாத்திரை 
வாதக் கிராணிக் குணம் , வாத சன்னிக் குணம் நீர்ப் பீனிசத்தின் குணம் முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 2252 


சுவடி எண் : 1195 


தெட்சிணாமூர்த்தி சௌமிய சாகரம் 


1200 


ஏடுகள் : 157 கி . எண்ணிக்கை : 8000 

அளவு : 45x33 செ . மீ . 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 

ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : , தமிழ் 


தொடக்கம் : 


ஆதி கண்பதியும் அறுமுகனைப் பெத்த 

ஆத்தாள் தன் பாதத்தை அன்பில் வைத்து 
நீதியுடன் தெய்வரிசி முனிவர் பாதம் 

நிகழ்த்தாம லனுதினமும் நெஞ்சில் வைத்து 
சோதியெனும் வேதமுந் நூல்க ளாய்ந்து 

சொல்லுகிறேன் சவுமியசா கரத்தை நன்றாய் 


தமிழ்ச் சுவடிகளின் 


வாதியெனும் பெரியோர்கள் மகிழ்ந்து கொண்டு 
மனதில்வைத்து உருமையுடன் வாசி காப்பே ! 


முடிவு : 


முத்தான சாகரத்தான் மைந்தா மைந்தா 

முழுதுமதை ஆதியந்தம் ஒன்றாய்ப் பார்த்து 
சித்தான சித்துவிளை யாடு தற்கு 

சிவசிவா குருநூலாய்த் தேர்ந்து கொண்டு 
சுத்தான சுத்ததற்குச் சோதி யாகும் 

சோதிமய மானசிவ சூட்சந் தன்னைப் 
பத்தான திசதீட்சை முத்தி பெற்று 

பரமபதத் தெல்கையிலே பதிவாய் முற்றே ! 


T201 


அருமை நாகலிங்கம் 


காலம் : 


இவை புத்தகம் , அலசூரில் வீத்திருந்த ஏகாம்பர சுவாமிகளினுடையது அவர் பரி 
பூரண மடைந்தபின் , அவர் குமாரன் அனந்த ராமகிருஷ்ண முதலியாரால் ஸ்ரீமுகுந்த 
சுவாமிகளுக்குக் கொடுக்கப்பட்டது . ஸ்ரீ முகுந்த சுவாமி பூரண கிருபையால் தமது 
மாணாக்கனாகிய சீவரம் அருணாசல முதலிக்கு கிடைக்கப்பட்டது . 


பிரமாதீச வருஷம் தை மாதம் 9 - ந் தோதி 

குருநாதன் துணையாகவும் 


குறிப்பு : 


இதில் , ஐம்புலன் பஞ்சபுலன் விபரம் , கரணம் விபரம் , பிரிதிவியின் கூறு . அப்புவின் 
கூறு , தேயு , வாயு , ஆகாசக் கூறுகள் , யேடணை விபரம் , ஆதாரம் ஆறுக்கும் மூலக் 
கிணேசன் தியானம் , சரிகை , கிரிகை , யோக , ஞான மாரீக்கங்கள் , நாலு பதவியும் 
பெற்றவர்கள் விபரம் , நேமம் பத்து வகைக்கும் சொல்வது முதலியன உள்ளன , 


இதன் பின்னர் மருந்துகள் எழுதிய ஏடு ஒன்று உளது . 


*** 


1 - வது தொகுப்பு 


175 


வரிசை எண் : 2253 


சுவடி எண் : 1196 


அகத்தியர் 


ஏடுகள் : 2 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 30 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது , 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருந்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


நாடியதோர் நந்திமுகன் தனைப்ப ணிந்து 

நயமாக உரைத்திடுவார் நந்தி பின்னும் 
தேடியதோர் மந்திரத்தில் அஷ்ட்ட சித்தி 

திறமாக உரைக்கிறேன் யோகி யோர்க்கும் 


முடிவு : 


பாசமுடன் தீசேந்து மவுன மாகி 

பாங்கான நாத ( வெளி ) சிதம்ப ரத்தில் 
ஓசையுடன் உறுதியாய்த் தேரும் பாரு 

ஒருவருக்கும் விள்ளாதே அஞ்சு மூற்றே ! 


அகத்தியர் அருளிச் செய்த அஞ்சு 

முற்றிற்று 


குரு கடாட்ச முண்டாக வேண்டியது 


கம்ல : 


இல்லை 


குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் 236 - h / D_400 போன்றது . பாட வேறுபாடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 2251 


சுவடி எண் : 1197 


அகத்தியர் 


எட்டு 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 25x3 செ . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


76 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


துடி கொண்ட முப்பூவின் குருவைக் கேளு 

சோதியுப்பு ஆதிதனைச் சொல்லக் கேளு 
முடி கொண்ட வழலையென்னுங் கல்லுப் பென்று 

முனையான சுழினையென்றும் வண்ணா னென்றும் 


முடிவு : 


உண்மையுடன் நூலெடுத்து ஒடுக்கந் தன்னில் 

ஒருமையுடன் மவுனமதாய் உகந்து பாரு 
நன்மையுடன் மனதுகந்து பார்த்தா யானால் 

நல்லபத முன்னாகும் நாடிப் பாரே ! 


க 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 248-3 D 438 -ன் வேறாயது . 


வரிசை எண் : 2255 


சுவடி எண் : 1193 


அகத்தியர் - பனிரண்டு 


ஏடுகள் : 4 கி , எண்ணிக்கை : 80 

அளவு : 23x3 செமீ . 
பக்கத்திற்கு : 

7-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


எங்கும் நிறைந்த உயிர்க்குயி ராகிய 

எம்பிரா னிருபாத மாமிது 
தங்கு மிடமுந் துரிக்கத் தடமுந் 

தாண்டவஞ் சிலம் பொலியும் 


முடிவு : 


சொன்னதொரு பதினொன்றுக் கப்பால் கேளு 
சொல்லுவார் மெஞ்ஞானத் தேசி யோர்கள் 


18 - வது தொகுப்பு 


77 


பின்னுமவ ரிப்புவியில் பிறப்பதில்லை 


............ 


....... 


( இவ்வளவே உள்ளது ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது, எமது சுவடி எண் 226 - c / D 359 - ன் வேறாயது 


வரிசை எண் : 


2255 ) 


சுவடி எண் : 1199 


அகத்தியர் 


. 


ஏடுகள் : 8 
பக்கத்திற்கு : 

7 வரிகள் 
நிலைமை : 


எண்ணிக்கை : 200 

அளவு : 25x3 செ.மீ. 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதியென்ற வாலையவ ளிருந்த வீடு 

ஆச்சரிய மெத்தமெத்த அதுதான் பாரு 
சோதியந்த நடுவீடு பீடமாக 

சொகுசு பெற இனிதிருந்த துரைப்பெண் ணாத்தாள் 
வீதியிலே யறுகோண வீதி யாகும் 

விளையாடி நிற்பதொரு கோலம் பாரீர் 
பாதியந்த மதிசூடி யிருந்த காமி 

பத்துவய தாகுமிவள் வாமி தானே ! 


மடிவு : 


தெளிவுதனில் தெளிவுதரும் சிவந்த மேனி 

திருவடியு முடியுமொரு க்ஷணத்தில் காணும் 
வழியதனில் நல்லவழி வழியுங் காட்டும் 

மகத்தான வேதாந்தச் சித்தங் காட்டும் 
ஒளிவதனில் ஒளிவுதரும் ஒருதி சொல்ல 

உற்பனத்தில் உற்பனமாம் உறுதி தோணும் 


78 


தமிழ்ச் சுவடி களின் 


வெளியதனில் வெளியாகி நாதத் துள்ளே 
விளங்கி நின்ற வாலைப்பெண்ணாதி யாமே ! 


3.1 


சற்குரு பாதமே கெதியென்று 


நம்பு மனமே 


சிவமயம் 


காலம் : 


இல்லை. 


குறிப்பு : 


இதில் , வாலைப் பெண் , வெதாந்த சூட்சம் , சாலவித்தை முதலான செய்திகள் 
காணக் கிடைக்கின்றன. 


* * * 


வரி சஎண் : 2257 


சுவடி எண் : 1200 


அகத்தியர் கருமான சூத்திரம் 


81 


ஏடுகள் : 15 . சி , எண்ணிக்கை 500 . 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அரியான முதலெழுத்தை அறிய மாட்டார் 

அப்பாலும் தகாரபட் டணத்தைக் காணார் 
அரியான முதலெழுத்தை சிவமுஞ் சாத்தி 

ஆச்சரியம் மகாரமடா பூமி யாச்சு 
சரியான பதினெட்டு எழுத்துக் கெல்லாம் 

தானந்த மாதியென் நின்ற தாலே 
விரியாமல் விரிந்துபரப் பிரம்ம மாகி 

வேதாந்த சாத்திரமாய் விளங்குந் தானே ! 


முடிவு : 


தான்வனாய் நின்றுதவஞ் செய்ய வேணும் 

சற்குருவின் தரிசனத்தைக் காணி வேணும் 


18 - வது தொகுப்பு 


1791 


பானமுர்த முண்டுபசி தீர வேணும் 

பங்கயத்தின் தெரிசினங்கள் பத்த வேணும் 
நானவனாய் நிறைந்தஉப நிடத மார்க்கம் 

நற்கமல மாயிரத்தெட் டிதழைப் பற்றி 
கோனருளால் நின்றவனே நீ நா னென்று 

குருவிருக்குஞ் சந்நிதியில் குவிந்து போற்றே ! 


- 


80 


குரு முன்னிற்கவேணும் 


இல்லை 


குறிப்பு : 


என்றுளது . பாடல்கள் 80 


இதில் , தலைப்பு அகத்தியர் கருமானச் சூத்திரம் 81 
மட்டுமே உள்ளன . 


ரசகற்பம் , கருசூட்சம் , இடைபிங்கலை , அண்டம் , பூரணம் , கற்ப மறியவும் , பஞ்ச 
சாத்திக் கற்பம் , முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2258 


சுவடி எண் : 


1201 


அகத்தியர் சகல கலைக்கியானச் சுருக்கம் 


ஏடுகள் : 19 

கி . எண்ணிக்கை : 600 
யக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் 
நீ லமை : மிக மிகப் பழுது 

முழுமை ; முற்றற்றது 


அளவு : 25x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதிசத்தி சிவமான சோதி காப்பு 

அண்டமெனும் பூரணத்தின் அருளே காப்பு 
சோதியெனும் வாலைமனோன் மணியின் காப்பு 

சொல்லடங்கா விண்ணொளியின் சுடரே காப்பு 


முடிவு : 


என்னுடைய பிள்ளையென்றால் கற்பான் சூட்சம் 
எட்டான அஷ்டசித்தும் பெறுவா னப்பா 


காலம் : 


தமிழ்ச் சுவடிகளின் 


கண்ணான தொழிலொன்று சொல்லக் கேளு 

கருவான பிண்டமது சமூலம் வாங்கிப் 
பண்ணான கல்லுரலில் நொறுக்கிக் கொண்டு 

பாண்டமதில் தானிட்டுக் குழித்தயிலம் வாங்கி , 


77. 


இவ்வளவே உள்ளது .) 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 235 - e /D_392 அகத்தியர் கலைஞான சுருக்கம் -1207 
போன்றது . இதன் 6 - வது ஏடு பாதியாக முறிந்திருக்கிறது . 67-69 பாடல்கள் எழுதப் 
படவில்லை . 


வரிசை எண் 


1 





2259 


சுவடி எண் : 1202 . 


அகத்தியர் சூத்திரம் மறைப்பு 


32 


- 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு : 
நிலைமை : 


9 கி .. எண்ணிக்கை ! 350 

அளவு- : 25x3 செ.மீ. 
7-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : 

மருத்துவம் 
முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் ; 


உரைக்கிறேன் மறைப்புதனைச் சித்திர மாக 

உலகத்தோர் பிழைப்பதற்குக் கருவை யெல்லாம் 
நிறைக்கிறேன் சிவஞானம் தங்கித் தானால் 

சித்திமுத்தி ரெண்டு மொன்றாய்ப் பாரு பாரு 
திறைக்கிறேன் திருலோகஞ் செயிக்க லாகுஞ் 

சொற்பெரிய அதிசயத்தில் விதனாத் தானும் 
தரைக்கிறேன் அறிவுடனே செய்து பாரு 

சாத்திரத்தின் கருவையெல்லாம் இதுவே பாரே ! 


முடிவு : 


ஆகுமே வாதகெற்பமதில் கருவெல்லாஞ் சொன்னேன் 
யோகமே லோகசித்தி யுப்பினில் பிறவியெல்லாம் 


18- வது தொகுப்பு 


81 


சாகமே காரஞ்சித்தி சதாசிவனும் கேட்டால் 
போதமே பாவ மெல்லாம் போக்குடன் செய்து பாரே ! 


32 


அகத்தியர் சுவாமி அருளிச் செய்த 


மறைப்பு 


32 முற்றிற்று 


குருகடாட்ச முண்டாக வேண்டியது 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வாதயோக அஞ்சனங்கள் , வாத கற்பம் , கருங்குருவித் தயிலம் , பேய்ப் 
பீர்க்குத் தயிலம் , மால்தேவி , யோகம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2260 


சுவடி எண் : 


1203 


அகத்தியர் ஞானம் 


6 


ஏடுகள் : 2 
பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது 


எண்ணிக்கை : 50 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்று முளது 


அளவு : 25x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


சொல்லுவேன் சூட்சத்தின் மகிமை கேளு 

சுருதி வெளிக் கெட்டாத சூட்ச மப்பா 
வெல்லுவையே சொல்லுதற்குப் பிள்ளாய் பிள்ளாய் 
வேதாந்த சித்தாந்த அறைபறையி னுள்ளே 


முடிவு : 


துலைக்குளியால் நிலைக்கவந்து அமுற்த முண்ணும் 

சோதியாம் பராபரத்தின் சியலே யுன்னி 
அலைத்து விட்டு ஆதியந்த மில்லா திடத்தை 

அறிந்துமே கட்டி நின்ற விடந்தான் காணே ! 


அகத்தியர் ஆறு 


முற்றும் 


82 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி 

எண் 388 - b /D804 கொங்கணர் ஞானம் என்ற சுவடி 
போன்றது , பாட வேறுபாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன . ஆதாரங்கள் ஆறின் 
தத்துவங்களைக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 2261 


கவடி எண் : 1204 


அகத்தியர் தண்டக பட்சணி 


134 


ஏடுகள் ; 14 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 350 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பூவது வாச மாகும் 

பொருந்திய தண்ட கத்தை 
நாவது ஓடுந் தானே 

நடுவணை யிருந்துங் கேளு 
போவது வருவ தாகும் 

பூரணங் காப்ப தாகும் 
ஆவது கோடி வித்தை 

ஆனந்தங் காப்புத் தானே ! 


முடிவு : 


முத்திலும் நூறுங் கூட்டி 

முப்பத்தி ரெண்டும் பாரு 
முத்திட மதுவாய்க் காணு 

முற்பனத் துறுதி தோணும் 
கத்தவ ரென்னூல் தன்னைக் 

கைவிடார் கருவைக் காண்பர் 


18 வது தொகுப்பு 


83 


செத்தயே ரில்லை யின்னூல் 
சேர்ப்பது முத்தி யாமே ! 


134 


குருபாதமே கெதி 


தெட்சணா மூர்த்தி துணை 


ஹரி : ஓம் . 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 17 - e / D 23 அகத்தியர் பட்சணி நூற்றுமுப்பத்திரண்டு 


போன்றது . 


இதில் யோக ஞான முறைகள் பரிபாஷையாகக் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2262 


சுவடி எண் : 1205 


அகத்தியர் ரசமணி மார்க்கம் 


14 


ஏடுகள் : 5 

கி . எண்ணிக்கை : 150 
பக்கத்திற்கு : 

6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 

25x3 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த மில்லாத சின்மயத்தின் பாதம் 

அகண்டபரி பூரணமாம் ஆத்தாள் பாதம் 
சோதி நிற மாகி நின்ற கணேசன் பாதம் 

சொல் தனக்கு எட்டாத சூட்சா சூட்சம் 
சோதியென்ற பராபரத்தில் நந்தி பாதம் 

வேதாந்த சாத்திரத்தின் வெளியின் மார்க்கம் 
சோதியெனும் பராபரத்தில் நடனஞ் செய்யும் 

சுடரொளியின் பாதமது காப்புத் தானே ! 


8 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


பார்க்கவே யிம்முறையைச் சொன்னா யானால் 

பாழான நரகமது யெய்தும் பாரு 
கார்க்கவே சீஷனுட மனத்தைக் கண்டு 

கைமுறையாய்ச் சொல்லிவிடு ஞான மார்க்கம் 
ஏர்க்கவே ரசமணியின் மார்க்கந் தானும் 

என் மக்காள் சொல்லிவிட்டேன் ஏக மார்க்கம் 
சேர்க்கவே இம்முறையை உனக்குச் சொன்னேன் 
சிவகருணை பதினாலுஞ் செவிக்க முற்றே ! 


- 14 


குருகடாட்ச முண்டாக வேண்டியது 
சுப்பிரமணியக் கடவுள் துணையுண்டாக வேண்டியது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , ஞானக்குளிகை , விந்து ரசம் , வாசிமூலி முதலான தத்துவக் கூறுகள் பேசப் 
படுகின்றன . 


柴 柴 柴 


வரிசை எண் : 


2263 


சுவடி எண் : 1206 


அகத்தியர் வழலைக் கருமான சூத்திரம் - 13 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு : 
நீலமை : 


4 கி , எண்ணிக்கை : 100 

அளவு : 

25x3 செ.மீ 
6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 

முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


திருவிருக்கும் பொதிகை மலை தன்னில் வாழும் 

தெட்சணா மூர்த்திகுரு பாதம் போற்றி 
கருவழலை உருவெடுத்த மார்க்கஞ் சொல்ல 

கருமுகனு மறுமுகனுங் கமலத் தானும் 


18 - வது தொகுப்பு 


85 


இருளையற உருப்படுத்தும் வேதன் தேவி 

இன்பமுட னிவர்களுட பதத்தைப் போற்றி 
அருவுருவாய் விளங்கிமன தறிவாய் நின்ற 

அப்பொருளை யெப்போது பிரிவார் சித்தே ! 


முடிவு : 


முத்திதரும் கும்பமுனி பதத்தை நித்யம் 

முனை மூக்கு மத்தியிலே உன்னிப் பாரு 
சித்தி தரும் பத்திதரும் கருமம் போகும் 

செகசால மாய்கை யெல்லாந் தீருந் தீரும் 
பத்தியுட னாசானை நித்தம் காரு 

பணிவிடைகள் தப்பாமல் பாரு பாரு 
அத்திபுற மேல் வட்டத் தய்யன் கோவில் 

அடையாள மென்பெருமை அறிவால் முற்றே ! 


-- 


13 


ஹரி : ஓம் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , தத்துவப் பொருளை மறைமுகமாகக் கூறுகிறது . 


* * * 


வரிசை எண் : 2264 


சுவடி எண் : 


1207 


இடைக்காட்டுச் சித்தர் சூத்திரம் 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 25x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 - 8 வரிகள் ஆசிரியர் : இடைக்காட்டுச்சித்தர் 

ஆசிரியர் : இடைக்காட்டுச்சித்தர் பொருள் : மருத்துவம்.. 
நிலைமை : மிகப் மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


காருலாவு மேக .... 

... கங்கை சத்தி யேசிவம் 
பாரில்வாழ் சவட்டுப்புச் சத்தியுப்பனை புவரப்பு வாக நீர் 
சீருலாவு கங்கையார் தெளிந்த வெள்ளை யுப்பிலே 
நீர்கலந்த போதழல் நீடுலாவு சுண்ணமே ! 


86 


தமிழ்ச் கவடிகளின் 


முடிவு : 


வழலை யென்னவென்று சொல்ல வாதி நீதான் கேளப்பா 
வழலையே நிலவுப்படா வாய்த்தகரி யுப்படா 
வழலைமூல மடியடா வாறுமூன்றுங் குருவடா 
வழலைதா னிதுவிட்டால் மட்டைவாதி யாவரே ! 


5 


- 


இடைக்காட்டார் சூத்திரம் 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் சாரச்சுண்ணம் , தங்கம் வெள்ளி முதலியன கூறப்பட்டுள்ளன . 


- 


0 


-- 


வரிசை எண் : 


2265 


சுவடி எண் : 1208 


கடைப்பிள்ளை நாயனார் கருமானச் சுருக்கம் 


100 


ஏடுகள் : 27 கி . எண்ணிக்கை 300 

அளவு : 25x3 செ.மீ , 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : கடைப்பிள்ளை நயானார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


சாத்திரம் பார்ப்போர்க் கிந்த 

சமையமே வாய்க்குங் கேளு 
தோத்திரஞ் செய்து பாரு 

தொக்கிலே சூட்சங் காணும் 
மாத்திர மரிய மூலம் 

மங் நங்மாவா மவுனத் தாயைச் 
சூத்திரச் சுருக்க மாகச் 

செல்லுவேன் துதிக்கை காப்பே ! 


முடிவு : 


தானென்ற யோகமடா பேதா ( பேதம் ) 

தானேதான் வந்து தடா உனக்கு யோகம் 


87 


18-வது தொகுப்பு 


தானென்று வந்ததிந்த யோக மார்க்கம் 

பெருமைதங்கி வந்த மூலம் 
தானென்று நினைத்தாலே மவுன மோதி 

ருமையறிந் துருமை யாகி 
தானென்ற வெளிகாட்டி வெளியி னுள்ளே 

நிராமயமா யிருந்த வாறே ! 


- 90 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , மந்திர அட்சர மகிமை , பூரண நாளுக்கு விபரம் சுவாச விபரம் , மதியமுர்த 
செய்கை , நவக்கிரகம் , களச்சிக்கட்டு களச்சிக் கிருகை விபரம் , தாய் பூசை , கணபதி 
பூசை , மவுன பூசை பதினெட்டுக் கருவின் முறை , குருமகிமை , அருகு மூலம் , வசியமூல 
மந்திரம் முதலியன உள்ளன . 


- 


வரிசை எண் : 2266 


சுவடி எண் : 


1209 


கருவூரார் அதிசயம் 


ஏடுகள் : 9 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

6-7 வரிகள் ஆசிரியர் : கருவூரார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உரைக்கிறேன் மறைப்புதனைச் சித்திர மாக 

உலகத்தோர் பிழைப்பதற்குக் கருவை யெல்லாம் 
திறக்குறேன் சிவஞானந் தங்கித் தானால் 

சித்திமுத்தி ரெண்டுமுண்டாம் பாரு பாரு 


முடிவு : 


--- 


32 


சாகுமே காரஞ் சத்தி சதாசிவனுங் கேட்டால்ப் 
போகுமே மறப்பெல்லாம் போக்குடன் செய்துபாரே ! 

சிவகாமி கிருபையுண்டாக வேண்டியது 
குரு கடாட்ச முண்டாக வேண்டியது 


88 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1202 அகத்தியர் சூத்திரம் மதைப்பு 32 போன்றது , பாட 
வேறுபாடுகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2267 


சுவடி எண் : 1210 


கும்மிச் சித்தர் பாடல் 


ஏடுகள் : 4 

கி . எண்ணிக்கை : 80 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : கும்மிச் சித்தர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது ? 


அளவு : 25 x 3 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வெட்டவெளி வெளியா யிருக்க 

வெளியில் மனோன்மணி மேவி நிற்க 
நட்டதைத் தெய்வமென் றேதொழுவோர்கள் 

நாணக்கும்மி யடியுங்கடி 


முடிவு : 


பஞ்சமா பாதகம் போய்விடுமே 

பத்துவயசுக ளாயிடுமே 
நெஞ்சகத்துள் மாயனைக் கண்டு 

நிறுத்திக் கும்மி யடியுங்கடி 


31 


பத்திதழ் மாயன் தனைக்காத்து 

பரிந்து ருத்திரர் மேலிருக்கும் 
சித்தர்கள் சித்தனை முக்கோண ராயனைச் 

சிறக்கக் கும்மிய டியுங்கடி 


-- 


32 


காலம் : 


இல்லை 


39 


18 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


இது , தத்துவப் பொருள் புகட்டும் மறைமுகக் கும்மிப் பாடல் , 


*** 


வரிசை எண் : 2268 


சுவடி எண் : 1211 


கொங்கணர் சூத்திரம் - 60 


ஏடுகள் : 16 

கி . எண்ணிக்கை : 300 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : கொங்கணர் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்தங் கடந்து நின்ற பூரணந்தான் போற்றி 

அம்மனொடு மூலத்திற் கணேசன் காப்பு 
பாதியிந்து மலர்க்கடந்த மூலர் காப்பு 

பரமாகிப் படியிருந்த போகர் காப்பு 
சோதியாய் நின்றதொரு பெரியோர் காப்பு 

துரியவெளிக் குள்ளான ரிஷிகள் காப்பு 
நீதிபெற அறுபதுக்குள் தீட்சை மார்க்கம் 

நெறியாக உள்ளபடி நிலைக்கின் றேனே 


முடிவு : 


க 


வொ 


கள்ள மென்று திரியாதே தீட்சை மார்க்கம் 

கயிலாசத் தேகுடியா யிருக்கப் பண்ணும் 
வெள்ளனென்ன மனங்கண்டால் வில்வா ரன்பாய் 

பறுவீணர் போல் திரிந்தா லேது மில்லை 
உள்ளபடி முப்பாழுக் கப்பால் நின்ற 

ஓகோகோ சுருதிமுடிந் திட்ட வாறு 
வள்ளலே பூரணத்தின் தீட்சை சொன்னேன் 

வளமான கனியொன்றாய்க் கனிந்த முற்றே ! 


- 67 


சற்குரு கடாட்ச முண்டாக வேண்டியது 
சுப்பிரமணியக் கடவுள் துணையுண்டாகி 

ரெட்சிக்க வேண்டியது 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , தீட்சை மார்க்கத்தினை மறைமுகமாகக் கூறுகின்றது . இதன் கடைசியில் 
அரியன கமலைப்பிரன் 

நில்லு நில்லு ; என்ற செய்யுளும் , லேகியலட்டு 
என்ற மருத்துவமும் எழுதிய ஏடு ஒன்றுளது . 


- 00 


வரிசை எண் : 2269 


சுவடி எண் : 1212 


கொங்கணர் ஞானபிண்ட உற்பத்தி 


ஏடுகள் : 7 
பக்கத்திற்கு : 

7 வரிகள் 
நிலைமை : மி 


கி . எண்ணிக்கை : 150 
ஆசிரியர் : கொங்கணர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x 3 செ . மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் ; 


ஒன்றான கைலாச பரம்பரையாய் வந்த 

உத்தசிவ மூலகுரு பதத்தைப் போற்றி 
நன்றான காலாங்கி யெழுவர்பதம் போற்றி 

நலம்பெரிய போகருட பதத்தைப் போற்றி 


முடிவு : 


வானென்ற அதுகடந்து சிலம்பொலியில் புக்கி 

மயங்கியங்கே மாறிவந்தேன் மக்காள் மக்காள் 
பானென்ற ரவிகோடி காந்தி யான 

பரமகுரு மூலர்பாதம் பணிந்தேன் முற்றோ 


கொங்கணர் சுவாமி யருளிச் செய்த 

ஞானபிண்ட உற்பத்தி 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


91 


18- வது தொகுப்பு 


குறிப்பு : 


இது , ஞானபிண்ட உற்பத்தியினை மறைபொருளாகக் கூறுகின்றது 
இது , எமது சுவடி எண் 120 - e /D188 போன் 

றது . 


வரிசை எண் : 2270 


சுவடி எண் : 1213 


கொங்கணர் பூசாவிதி 


ஏடுகள் : 9 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு ; 7-8 வரிகள் ஆசிரியர் : கொங்கணர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ . மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பராபரத்தி லடைந்து நின்ற மூல னாயன் 

பதமிறைஞ்சி முக்காலுந் தொழுது போற்றி 
நிராமயத்தி லுணர்ந்து நின்ற பெரியோர் பாதம் 

நீங்காமற் றொழுதிறைஞ்சி நெஞ்சில் வைத்து 
தராதரமா யெனையாண்ட போகர் பாதம் 

சதா நித்தந் தொழுதிறைஞ்சித் தாசனாகி 
துறாதுறச்சி சிவன்பதமும் போற்றி போற்றி 

சொல்லு கிறே னேழுலட்சஞ் சுருக்கித் தானே ! 


மூடிவு : 


நேராதபி .... வாத மேது 

நிலையாத மனத்தோர்க்கு ஞான மேது 
பாராத மோடருக்கு யோக மேது 

பராபரையை அறியார்க்குப் பலன்தா னேது 
காராத சீஷனுக்குக் குருதா னேது 

கைகாட்டத் தொழில் முறைக்குக் கரைதா னேது 
தீராத கற்மிக்கு அறிவங் கேது 

செகசால மாடுதற்கு லவணங் கேளே . 


-- 


32 


திருச்சிற்றம்பலம் 


கொங்கணர் நாயனார் பூசாவிதி 


சிவமயம் 


97 


தமிழ்ச் சுவடிக 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , பூசாவிதி மறைமுகமாகக் கூறப்பட்டுளது . 


* * * 


வரிசை எண் : 


2271 


சுவடி 


எண் : 


1214 


சட்டைமுனியார் கற்ப விதி 


எட்டுகள் : 9 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 200 

அளவு 

253 செ . மீ . 
ஆசிரியர் : சட்டை முனியார் பொருள் : மருத்துவம் 
முழுமை : 

முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


பாடுகிறேன் காயகற்பம் ஐங்கரனே காப்பு 

பரிவான சின்மயத்தின் பாதங் காப்பு 
நாடுகிறேன் சித்தருட பாதங் காப்பு 

நாதாந்த மனோன்மணித்தாய் பதமே காப்பு 


முடிவு : 


பாரிந்த சூதமொன்று தங்கம் னாலில் 


35 


( இதற்கு மேல் இல்லை ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு: 


இது , எமது சுவடி எண் 351 / D694 , சுவடி எண் 352 / D695 போன்றது , 


13 - வது தொகுப்பு 


93 


வரிசை எண் : 


2272 


சுவடி எண் : 


121 


சட்டைமுனியார் நிகண்டு 1200 
(சட்டைமுனி நாயனார் வாதநூல் ) 


அளவு : 33x 


ஏடுகள் : 105 

கி . எண்ணிக்கை : 3000 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : சட்டை முனியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


. 


தொடக்கம் : 


காப்பேடு 


அகண்டபரி பூரணமா முமையாள் பாதம் 

அப்புறத்தே நின்றதொரு அய்யர்பாதம் 
+ + + + + + + + + + + + 
முகண்டு என்னை ஈன்றெடுத்த சின்மயத்தின் பாதம் 

மூவுலகு மெச்சுதற்குக் காப்புத் தானே 


சச்சிதானந்த சற்குரு பாதமே கெதி . 

சட்டைமுனி நாயனார் வாத நூல் . 


தேவிசகாயம் 


ஆதியந்த மில்லாத பூரணத்தை நோக்கி 

அடுக்கி நின்ற உன்மனைத்தாய் பதத்தைப் போற்றி 


முடிவு : 


நீட்டினே னாயிரத்து யிரநூ றுந்தான் 

நேராக நிகண்டினுட கடைதான் முற்றே ! 


1227 


வெண்பா 


ஆதி சிவன் முதலா யண்டத்திற் சித்தரெல்லாம் 
ஓதிய நூ லெல்லாம் மொளிப்பென்று - சோதித்து ( ? ) 
எந்தைசட்டை நாதமுனி யார்வகுக்கு மேதெரிய 
இந்த நூல் செப்பின ரே ! 


காலம் : 


இல்லை 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 26 b ,cD44,45 போன்றது . தலைப்பு சட்டை முனி நிகண்டு , 
ஆயிரத்திருநூறு எனல் வேண்டும் காப்பேட்டில் மட்டுமே சட்டைமுனியார் வாதநூல் 


என்றுளது . 


வரிசை எண் : 


2273 


சுவடி எண் : 1216, 


சட்டைமுனியார் வாதம் 


-- 


பத்து 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 70 

அளவு : : 5x3 செ மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சட்டைமுனியார் பொருள் : மருத்துவம் 
நிமைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ய மறிந்தா யானால் 
ள் புகுந்து யோகமொடு ஞான மார்க்கம் 
நானென்ற ஆண்மையைத்தான் தள்ளிப் போடு 

நலமான சடாட்சரத்தே செவித்தே நில்லு . 


முடிவு : 


நாட்டினோ மிந்தமுறை யாத்தா ளாணை 

நலமான சின்மயத்தின் பாதத் தாணை 
பூட்டினேன் சிவசுப்ர மணியத் தாணை 

உத்தமமாம் பதினெட்டுச் சித்த ராணை 
காட்டினா ளெனக்கிப்போ ஆத்தாள் தானும் 

வாதத்துக் குருவென்றும் வாதந் தானே ? 


-- 


10 


முற்றும் 


( 3 வரிகளே உள்ளன ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , வாதம் பற்திய செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


18 - வது தொகுப்பு 


95 


வரிசை எண் : 


2274 


சுவடி எண் : 1217 


சட்டைமுனியார் வேதாந்த வாதம் 


1000 


ஏடுகள் : 56 
பக்கத்திற்கு : 8- 9 வரிகள் 
நிலைமை : 


எண்ணிக்கை 2000 

அளவு : 32:33 செ.மீ 
ஆசிரியர் : சட்டைமுனியார் பொருள் : 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


நிற்குணமாய் நிர்மலமாய் நிரஞ்சனமு மாகி 

நேரான பூரணமாய் மனமெட் டாத 
சற்குணமாய்ச் சமரசமாய்த் தானுந் தாண்டி 

சச்சுதா னந்தவெளிக் கப்பால் நின்ற 


முடிவு : 


பொய்யென்று போகாமல் கருவை யெல்லாம் 

புகட்டிவிட்டே னென்னூலில் .... 
சுட்டியல்லோ கல்வத்தில் வெங்காயச் 


......... 


321 . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

தில் , பூரண லேகியம் , யெண்ணை வாங்க , கடுங்காரம் , செயநீர் , நாகவங்கம் 
முதலியன உள்ளன , ஏடுகள் மிகவும் பூச்சியரித்திருப்பதால் படித்தறிவது கடினம் . 

. 


* * * 


வரிசை எண் 


2275 


சுவடி எண் : 


1218 


சுப்பிரமணியர் 


- 5 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 20 
பக்கத்திற்கு : 

7 வரிகள் ஆசிரியர் ; சுப்பிரமணியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


91 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் ; 


சீர் மேவும் நாவினா லனடத்தி டாமல் 

செலுத்தடா மனந்தன்னை அண்ணாக்கு நேரே 
பார்மேவும் அண்டவுச்சி தன்னி லேதான் 

பாயுமமடா வாசியுந்தான் பரத்த னூடே. 
தார் மேவும் மூலமடா தன்னி லிங்கம் 

தனித்து நிற்கும் அண்டத்துள் தமர்தா னிற்கும் 
கார்மேவும் விந்துவடா பிடரி மார்க்கஞ் சென்று 

கசிந்துருகி யிறங்குமடா கண்டு பரரே ? - 1 


முடிவு : 


எடுத்திடவே மெழுகதுபோல் திரண்டு நிற்கும் . 

எந்தெந்த சரக்குவகை யெல்லாம் நீக்கும் 
அடுத்துமிகத் தாம்பரத்தின் நீரை வாங்கும் 

அடங்காத நோய்களெல்லாம் மருண்டே யோடும் . 
கொடுத்திடவே நறை திறை மண்டலத்தில் மாறும் 

கோடிகற்ப யுகம் வரைக்கும் வாழ லாகும் 
கடுத்துமிகத் திரியாதே அகத்தியனே அய்யா 

கண்மணியே யிதுபாகங் கருத்தைந்து முற்றே 


---- 


குருமூர்த்தி சகாயம் உண்டாக வேண்டியது . 


சுபமஸ்து 


ஹிரி : ஓம் , 


கானம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , சுப்பிரமணியக் கடவுள் அகத்திய மகாமுனிவருக்கு உபதேசித்த வைத்தியர் 


நூல் , 


18- வது தொகுப்பு 


97 


வரிசை எண் : 


227 ) 


சுவடி எண் : 1219 


சுப்பிரமணியர் 


12 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை 100 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 7 வரிகள் ஆசிரியர் : சுப்பிரமணியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீர்பெருகும் வேதாந்தத் துள்மூ லத்தின் 

செயலறிந்து மனமடங்குந் துரிய வீட்டில் 
நீர்பெருகுங் காரமறிந் துண்டு வாசி 

நேரறிந்து நிரைசெலுத்தி முனையி லேறி 
பேர்பெருகுங் கேசரியைக் கண்டு போற்றி 

பேசாமல் கித்திருந்த பெரியோர் பாதம் 
நேர்பெருகு நெஞ்சில் வைத்துத் தொழுது போற்றி 

நிச்சயமாய்ச் சொல்லுகிறேன் உப்பைத் தானே ! 


- 1 


முடிவு : 


வாவென்பாள் வாசியென்ற குதிரை ( மேலே ) 

வங்குசிங்கு லகம்பூட்டி யேறி னார்கள் 
( மே ) வென்பாள் நாலையுந்தா னெட்டில் ( சே ) ர்த்து 

மெய்யறிந்த சித்தனென்றால் வெளியைக் காட்டி 
மாவென்பாள் துரியமணி பூரகத்தி னுள்ளே 

வந்தமந்த னா ( லுசத்தி ) மவுன மூலம் 
ஓவென்பா ளுகாரத்தி னொளியைப் பாரு 

உதித்தொடுங்கி பன்னிரண்டில் ஒன்றாய் முற்றே ! 


12 


ஹரி : ஓம் . 


குருமூர்த்தி சகாயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் வைத்தியம் தத்துவ ரூபமாக பேசப்படுகிறது . எழுத்துக்கள் செல்லரித்துள்ளன 
7 


98 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


2277 


சுவடி எண் 


. 


. 


1220 


சூரியானந்தர் 


12 


ஏடுகள் : 4 

கி . எண்ணிக்கை : 80 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சூரியானந்தர் 
நிலைமை : மிகமிகப் பழுது 

முழுமை : 

முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீர்கொண்ட அருள்பரையின் ........ நின்ற 

தெட்சணாமூர்த்தியுட பாதங் காப்பு 
....... கொண்ட சூத்திரமே பதிமூன்றுக்குள் 

விரித்துரைப்பேன் பூவழலை பெருமை யெல்லாம் 
நீர்கொண்ட உள்க்ஷரத்தின் மகிமை தன்னை 

நிசமாகச் சொல்லாமல் மறைத்துப் போட்டார் 
ஆர்கொண்ட வேணியனார் உமைக்குச் சொன்னார் 

ஆத்தாளு மடியேனுக் கரைந்திட் டாளே ! 


1 


- 


முடிவு : 


சொல்வதென்ன ரேசகத்தை முன்னிடாதே 

மேலேத்து மாத்திரையை மறந்திடாதே 
சொல்வதென்ன கற்பத்தை மறந்தி டாதே 

செந்தூரஞ் சேறயிலே சிதறி டாதே 
கொல்வதே அவிற்றையிலே மனம்பா றாதே 
குளிகைக்கு சாறணைசெய் குணமா முற்றே 


- 13 


சூரியானந்தர் சூஸ்த்திரம் பதிமுணு 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ரேசக , பூரக , கும்பகம் முதலியன பேசப்படுகின்றன . 


18- வது தொகுப்பு 


99 


வரிசை எண் : 


2278 


சுவடி எண் : 1221 


சொரூபானந்தர் ஆனந்தக் களிப்பு 


50 


ஏடுகள் : 
பக்கத் ற்கு : 
நிலைமை : 


13 
7 வரிகள் 


கி , எண்ணிக்கை : 250 
ஆசிரியர் : சொரூபானந்தர் 

முழுமை ; முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் 


- 


தனதந்த னாதந்த தானா 

தன 
னாதந்த னாதந்த னானா 

( ? ) 
அந்திக்கி முன்வந்தா னோடே - அதி 

காலமே அய்யனை அன்பாகக் கண்டு 
சந்தித்து வையகந் தாங்கி - னாதன் 

தாங்கிய போதினில் தன்னுடன் பொதிந்து 


முடிவு : 


செந்தமிகத்தெல்லை காச்சிவ தீட்சைய தாகும் 


பிந்திய பந்தடி போமே - கூட 

பேசிய தேவியின் தீட்சைய தாகும் 
சந்தம மோங்காரங் : கூட்டி - எங்குந் 

தானா யிருந்திடுஞ் சத்தியின் தீட்சை 
வந்தாக்கால் தேகமுஞ் சித்தி - வாத 

முஞ் சித்தி சித்தியாந் தோழி 


50 


சிவகாமி சகாயம் 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 3 - ம் ஏடு முகப்பு ஒடிந்துள்ளது . மருத்துவம் மிகவும் எளிய நடையில் 
கூறப்பட்டுள்ளது . 


100 


தாழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2279 


சுவடி எண் : 


1222 


ஞானத் தாழிசை 


ஏடுகள் : 4 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 60 

அளவு : 25x 3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


சுழியாகிய முனைகண்டபின் சுத்தார் உறவத்தார் 

சூதும்பல பொய்பேசிய தொழிலும் பிறக் கிட்டால் 
வளியாகிய துறைகண்டபின் அனுஷ்டானமு மத்தாய் 

வழங்குப் பல நூல்கத்திடும் நினவுபிறக் கிட்டாய் 
விழியாகிய மலர்கண்டபின் உயிர் அர்ச்சினை யத்தாயி 


முடிவு : 


துலையாத உறக்கத்தொடு சுகதுக்கமு மற்றேன் 

துறவாத ஞானக்கடல் முழுதுந்துறை கண்டேன் 
அலையாமலி ருக்குஞ்சுகம் அதிலேகுடி புற்கேன் 

அனந்தம்வெ ளிப்பட்டபின் யானொன்றையு மறியேன் 


ஞானத் தாழிசை முற்றும் 


குரு கடாக்ஷமுண்டாக வேண்டியது 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 142 - d போன்றது . 


18- வது தொகுப்பு 


101 


வரிசை எண் 


. 


2280 


சுவடி எண் : 1223 


டமரானந்தர் வாதம் 


ஏடுகள் : 5 
பக்கத்திற்கு : 

7 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 25x3 செ.மீ 
ஆசிரியர் : டமரானந்தர் பொருள் : மருந்துவம் 
முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆனந்த நிற்குணத்தி னருளே காப்பு 

அடியேனை ஆண்ட நத்தி பதமே காப்பு 
தானந்த சனகாதி ரிசிக ளெல்லாந் 

தாசனென்றோ பேரும் பெற்றேன் டமரா னந்தன் 
மோனெந்த பிரணவமாஞ் சுகதா னத்தில் 

மூச்சற்று தவக்கிஞான நிஷ்டை செய்தேன் 
ஞானந்தான் பேசிவைத்தேன் எழுவத் நஞ்சில் 

நலமாக வாதவித்தை நவிலு வேனே ! 


முடிவு : 


சத்துபதஞ் சலிவியாக்கிர மருக்குத் தான 

பிள்ளைகளில் யானொருத்தன் 
வித்தையெல்லாங் கண்டு கொண்டேன் 

விசுவகர்மா தனக்குமுப தேசஞ் செய்தேன் 
சித்துவிளை யாடுதற்குக் கிரந்த நூலைச் 

செப்பினேன் சிவனூலைத் தெளிந்து பார்த்து 
அத்துவித மானறம ரானந்தர் 

அருளிய சொல் பதினாறு மடக்க முற்றே ! 


காப்புள்பட பாட்டு - 17 


குருமூர்த்தி சகாயம் 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வாதம் பற்றிய செய்திகன் மறைமுகமாகக் கூறப்பட்டுள்ளன . 


* * * 


102 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2281 


சுவடி எண் : 1224 


திருமூல நாயனார் 


80 


ஏடுகள் : 17 

கி . எண்ணிக்கை : 35 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அரிவுதிரு ...........ான மானந்த குமரன் 
சுருதி முடிவான சுருக்க மிதுவே 
பரிவாத .......... த மூண்டு சமாதி 
யிருவரு மாயிரு பூரணங் காப்பே ! 


- 1 


முடிவு : 


முத்தியடா வேதாந்தஞ் சித்தாந்தஞ் சித்தி 

முத்திபரி பூரணமாய்க் கண்டால் முத்தி 
யுத்திபட்ட னிதுபாரு கருத்தாள் தோணும் 

பூரணமே யிந்நூலாயிப் பொருந்தி ஆடும் 
சத்தியடா சத்தியமாய் வருவா ளாத்தாள் 

தன்கெட்டும் ரெண்டு மொன்றா யெய்தும் பாரு 
வெத்தியடா வேதாந்தம் பார்த்துக் கொள்ள 

வெகுசுருக்கு கருமானச் சுருக்க முற்றே ! 


85 


காப்புள் பட பாட்டு - 85 


சுப்பிரமணியக் கடவுள் துணையுண்டாக வேண்டியது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


து , கருமானச் சுருக்கம் பற்றிக் கூறுவது . மிகச் குட்சுமமாகக் கூறப்பட்டுள்ளது . 


*** 


18- வது தொகுப்பு 


103 


வரிசை எண் : 


2282 


சுவடி எண் : 


1225 


திருமூலர் திருமந்திரம் 


30 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


மூத்திர மாவது மூவ ரிருப்பிடம் 
மூத்திர மென்றது மூவ ரறிகிலார் 
மூத்திர மாவது மூலத் தெழுந்தது 
மூத்திரந் தன்னை முழுங்கச் சயிலமே 


- 1 


முடிவு : 


மேலாந் துரிசி வெண்கார முப்பூவுடன் 
பாலாஞ் சதிரக் கள்ளிப்பால் வார்த்து 
கோலா லேகீரிக் குக்குடம் போட்டிட 
ஆகுங் குருபற்ப மாகும் வயிரமே ! 


-- 30 


கரிசாலை குப்பைமேனி 

மகாரசமாவது நாகம் 


விந்து ரசமாவது ரசம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , மூலமும் உரையுமாக உள்ளது . பாடல் 30 - க்குப் பின் விந்து இறுக மருந்து 
சொல்லப்பட்டுள்ளது . 


104 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2283 


சுவடி எண் : 


1226 


திருமூலர் திருமந்திரம் - 100 


ஏடுகள் : 11 

கி . எண்ணிக்கை : 300 
பக்கத்திற்ரு : 

7-10 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


உப்பும் புளியு முடன்கார சாரமும் 
உப்பும் புளியு முடன்சூடன் கண்டனும் 
உப்பும் புளியு முறவா மமுரியும் 
உப்பும் புளியு முணர்வாகச் சூட்டியே ! 


- 


* 1 


முடிவு : 


யேளொடு முன்னே யெடுசுண்ணங் கலக்குரு 
வாளொடு சூதரை வளமாய்ச் சரியூட்டி 
நாளொடு வாய் நீரும் நல்ல வமுரியுங் 
கோளொடு நாதங் குலாவி யிருக்குமே ! 


-97 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சுண்ணம் , அமுரி . ரசமணி , செந்தூரம் . சுண்ணாம்பரிய பற்பக்குருவு 
கற்பம் , அண்ட நாகம் , பரிக்குரு , வங்க நாகம் , கண்டரகுரு , அறுவகை உப்பு முதலியன 
கூறப்பட்டுள்ளன . 

滤器 


வரிசை எண் : 


2284 


சுவடி எண் : 


1227 


திருமூலர் ரச சுத்தி 


3 
7-8 வரிகள் 


கி . எண்ணிக்கை 75 

அளவு : 25x3 செ.மீ. பக்கத்திற்கு : 
ஆசிரியர் : திருமூலர் பொருள் : மருத்துவம் நிலைமை : 
முழுமை ! முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழது 


105 


18-வது தொகுப்பு 


தொடக்கம் : 


சித்தர்க்குச் சொன்னேன் தெளிவாம் பெரியோர்க்கு 
சித்தர்க்குச் சொன்னேன் தெளிவா மவுனிக்கு 
சித்தர்க்குச் சொன்னேன் திறமான யோகிக்கு 
சித்தர்க்குச் சொன்னேன் செயரச முத்துமே 


முடிவு : 


சுண்ணம் வழலையால் துரைதோறுஞ் சுண்ணமாம் 
வண்ணங் கல்லுப்பாலே வங்க முஞ் சுண்ணம் 
எண்ணிலா பற்ப மிசைந்தார்க ளங்கங்கள் 
கண்ணுற வேதையாங் காயமுஞ் சித்தியே ! 


- 


21 


-- 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ரசசுத்நி , பூநீறு , வெள்ளைக்கல் , சூதம் , வங்கம் முதலியன பேசப்படுகின்றன 


* * * 


வரிசை எண் : 


2285 


சுவடி எண் : 1228 


திருவள்ளுவ நயினார் 


அகவல் 


5 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 25x3 செ.மீ. 
7 வரிகள் ஆசிரியர் : திருவள்ளுவர் பொருள் : மருத்துவம் 
மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து ; தமிழ் 


பக்கத்திற்கு : 
நிலைமை : 


தொடக்கம் : 


வேதம் பரஞ்சோதி பார்வையினால் விளங்கிய 
சீரெட்டு 

கேள் ஓங்கார மாகியே 
நின்றதோ ருண்மை பரத்தின் பதியுள்ளே 

த்துவ னரும்பரஞ் சோதி உருவம் 


... 


முடிவு : 


கோட்டை யழித்து 
துரியா தீத விளக்கையு மேற்றி 


106 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆரிய நாடு திரையாடு மானால் 
ஆனந்தக் கூற்றும் காணலு மாமே . 


திருவள்ளுவர் நயினார் அகவல் 


முற்றும் 


ஸ்ரீ குருப்யோ நம : 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மூலாதாரத்திருப்பவன் வி நாயகன் , சிவ்விலிருப்பவன் மாயவன் , வவ்விலிருப் 
பவன் ருத்திரன் , மற்றும் மயேசுவரன் , சதாசிவன் முதலானவர்கள் இருப்பிடம் முதலான 
வையும் வைத்தியமும் பேசப்படுகின்றன. 


வரிசை எண் : 


2286 


சுவடி எண் : 1229 


தெட்சிணாமூர்த்தி அனாதி மவுனம் 


12 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 

அளவு 1 25x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 

ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலையை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியாய் நின்றமனோன் மணியைப் போற்றி 

அகண்டவடி வானசிவன் தன்னைப் போற்றி 
சோதியாய் நின்ற ரணத்தைப் போற்றி 

சொல்லுகிறேன் நாதாக்கள் பாதம் போற்றி 
நீதியாய் நின்றவை வரையும் போற்றி 

நெஞ்சகத்தி லெப்போதும் நேச மான 
வீதியிலே நடுவீதி கமலத் துள்ளே 

வீத்திருந்த நந்திகுரு கணேசன் காப்பே ! 


- 


1 


முடிவு : 


பத்தென்றால் பூசையென்ன யோக மென்ன 

பரமான மனந்தானும் நினைக்க வேணும் 
முத்திகுரு ஆயியடா மூன்று மொன்றாய் 

முடிந்தவிடம் சுழினையடா மூட்டிப் பாரு 


107 


18 - வது தொகுப்பு 


சத்தியிவ ளிருந்தவிடம் சுழினைக் கண்டந் 

தாண்டவங்கள் கொலுச்சேர்வை தன்னைப் பாரு 
முத்திகுரு ஆதியடா மூல வீட்டில் 

முனையறிந்து மேலறி முற்றும் பாரே ! 


12 


அனாதி மவுன முற்றும் 


குரு கடாட்சம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மணி பீடம் , பாஷண்டி , நந்தி , சுழினை முதலியன பேசப்படுகின்றன . 
தத்துவ ரூபமாகக் கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 2287 


சுவடி எண் : 1230 


தெட்சிணாமூர்த்தி சாத்திரம் 


6 


ஏடுகள் ! 2 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை 1 


கி , எண்ணிக்கை : 50 
ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 
முழுமை : 

முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சத்தியமே பராபரமே ஒன்றே தெய்வம் 

சகலகுரு சீவனும்யீ ரார்தா னாச்சு 
புத்தியினா லறிந்தோர்கள் புண்ணி யோர்கள் 

பூதலத்தில் கோடியிலே ஒருவ னுண்டு 
பத்தியினால் மனம் ஒடுங்கி நிலையில் நிற்பார் 

பாளிலே மனதைவிட்டார் பரமஞானி 
சுத்தியென்ன ஆவதிதிலை சூக்ஷா சூட்சம் 

சுருக்கிலே நிலையறிந்தால் மோட்சந் தானே ! 


--- 


1 


முடிவு : 


நிற்கயிலே மனக்கொறங்கு பொல்லா தப்பா 
நெகுளாதே பளியாதே மைந்தா மைந்தா 


108 


தமிழ்ச் சுவடிகளின் 


போக்கவே நானென்ற ஆணுவத்தை அமக்கிக் கொள்ளு ( ? ) 

பேசாதே மஷனந்தா னேறு யேறு 
பெண்ணாசை யோனியுட ஆசை தள்ளு 

வேதயெல்லாம் சித்திக்கும் உபதேசம் வேணும் 
சிகசாலம் யென்மகனேவாசி பாரு பாரே ! 


குருபாதம் கெதியாக வேணும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


சுத்தி , 


நல்லொழுக்கம் 


முதலியன 


தத்துவ 


ருபமாகக் 


இதில் , 

சரீர 
கூறப்பட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2288 


சுவடி 


எண் 


: 


1231 


தெட்சிணாமூர்த்தி சிவ சுருக்கம் -65 


17 


ஏடுகள் : 
7- 8 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 500 அளவு : 2533 செ.மீ. பக்கத்திற்கு : 
ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 

பொருள் ! மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


பேர் சொன்னே னவள் சிவந்த சிருக்கி யாகும் 

பேசறியோ மென்று சொன்னாள் அம்மை கன்னி 
ஊர்சொல்லு மவள்சிவந்த நச்சு வாச்சி 

ஊதாரி வாய்கடிது பேசப் போமோ 
சீர்சொல்லிக் காலாலே உதைத்தாள் பாரு 

சீசீசீ அவள் குணந்தான் அவள்க்கே யாகும் 
நேர்சொல்லி மார்பாஷை வாவா வென்றாள் 
நேர்ந்துகொள் வேளையும் நீ நிறுத்திப் பேசே 


- 


முடிவு : 


சிவசுருக்க மறுபத்து நாலு மொன்றாய் 

செப்பினேன் கருவறிந்து கண்டே கொள்ள 
பவமறுக்குங் கசடறுக்கும் மவுனந் தோன்றும் 

பதியான துலக்க மெல்லா மொருவ னான 


18. வது தொகுப்பு 


109 


நவசுருக்க மறிவாயே யென்தாய் பூசை 

நாதாந்த ஸ்ரீகோணத் துள்ளாய் நின்று 
சிவசுருக்கம் படித்தோர்கள் கேட்டோர் எல்லாஞ் 

சிவயோகி எனப்பேறு பெற்றார் முற்றே ! 


சிவ சுருக்கம் முற்றும் 


சிவகாமி சகாயம் 


ஸ்ரீதேவி சகாயம் 


வாலை , திரிபுரை , புவனை உண்டாக வேண்டியது 


குருமூர்த்தி துணை , 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சிவ சுருக்கமே அன்றி , கலைக் ஞானச்சுருக்க விபரமும் இடம் பெற்றுள்ளது . 
மறை பொருளாகவே கூறப்பட்டுளது . 


* * * 


வரிசை எண் : 2289 


சுவடி எண் : 


1232 


தெட்சிணாமூர்த்தி வகாரம் -12 


ஏடுகள் : 
5-7 வரிகள் 
மிகப் பழுது 


4 கி . எண்ணிக்கை : 80 அளவு : 25x3 செ.மீ. பக்கத்திற்கு : 
ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் நிலைமை : 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


தாயான உன்மனையாள் பாதம் போற்றி 

சாஸ்த்திரமோ ராயிரத்தி யிருநூறுக்குள் 
தேயாத கருவையெல்லாந் திரட்டிச் சேர்த்து 

சொல்லடக்க மாயுரைத்தேன் வழலை மார்க்கம் 
காயாகு மதைக்குறுக்கி யிதுவுஞ் சொன்னேன் 

கனிபோலே யிந்தனூல் பனிரெண்டுக்குள் 
வாயாறச் சொல்லுகிறேன் வழலை மார்க்கம் 

மதியிரவி யண்டபிண்ட வளமை கேளே ! 


110 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


தானென்ற அண்டபிண்டக் குருவைச் செய்ய 

தவம்வேணும் சிவம்வேணும் தியானம் வேணும் 
மானென்ற அக்கினியா முப்பைக் காண 

மதிவேணும் விதிவேணும் வாசி வேணும் 
நானென்ற யாணுவத்தை நீக்க வேணும் 

நலமான சிவயோகம் நாட்டம் வேணும் 
தேனென்ற சற்குருவைக் காற்க வேணும் 

சித்தியடா பனிரண்டு சிறக்க முற்றே ! 


- 12 


தெட்சிணாமூர்த்தி வகாரம் பனிரெண்டு 


எழுதி முகிந்தது ; முற்றும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வைத்திய சாஸ்த்திரம் ஆயிரத்திரு நூறில் சிறந்தவைகளைத் தொகுத்தெடுத் 
தோதப்பட்டுள்ளன . தத்துவ ரூபமாகப் பேசப்படுகிறது . 


வரிசை எண் : 2230 


சுவடி எண் : 1233 


நந்திதேவ பலதிரட்டு - 33 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 70 

அளவு : 25x3 செமீ . 
பக்கத்திற்கு 1 7-9 வரிகள் 

ஆசிரியர் : நந்திதேவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


வாறான சத்திதனை அறிய மல்தான் 

மாதர்கள் தன் மாதவிடமாய் சத்தி யென்று 
வீறான மானிடர்கள் பெண்ணைக் கூடி 

மெய்யாக மாதாந்தங் கொள்வா னப்பா 
கூறான மாதவிடாய் கொண்ட பேர்கள் 

கொடி தான தேகமதில் அனலோ , மீறி 
தீராத யிருமலுட னீளை காசம் 

சிக்கியல்லோ தேகமது அழிந்து போமே ! 


* 


1 


18 - வது தெமகுப்பு 


111 


முடிவு : 


தானான அமுர்தமதைத் தானே கொண்டு 

தாண்டினா ரண்டம்வரை வாஸ்சு தேவர் 
ஊனான கற்பமென்ற உப்பு தன்னில் 

உத்தமனே கடுகளவு எடுத்துக் கொண்டு 
கோனான குருவருளால் மண்டலமே கொண்டால் 

குருவான வாசியது அட ............... ட்டில் 
பூனான வாசியது அடங்கி நின்றால் 

பொருமையென்ற பெயராச்சு போக மாச்சே , 


காலம் : 


ல்லை 


குறிப்பு ; 


முதலான பல 


இதில் , பெண்களின் மாதவிலக்கு 
கூறப்பட்டுள்ளன ) 


சிறந்த 


மருத்துவங்கள் 


வரிசை எண் : 2291 


சுவடி எண் : 1234 


நந்தீசர் சூத்திரம் 


30 


ஏடுகள் : 5 

கி , எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : நந்தீசர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பூரண மான பொன்னடி மூலம் 
காரண மான கணபதி பாதஞ் 
சாறணை மேலாய்ச் சார்ந்திடுஞ் சோதி 
ஆறண மான வடிமுடி காப்பே ! 


முடிவு : 


கோலமீ தென்ற குருவிது னாலே 
காலனு மில்லை கவிகளு மில்லை 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


மாலெனு மமுர்த பானமு முண்டா 
மூலமி தான முப்பது முற்றே ! 


33 


தெட்சிணாமூர்த்தி துணை 
நந்தீஸ்வர சூஸ்த்திரம் 30 முற்றும் 


சிவகாமி சகாயம் 


காலம் : 


விரோதி வருஷம் , கார்த்திகை மாதம் 21 ந் தேதி 

புதவாரம் எழுதி முடிந்தது . முற்றும் 


குறிப்பு : 


மிக எளிமையான வைத்தியங்கள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2292 


சுவடி எண் : 1285 


நந்தீசர் சூத்திரம் - 10 


ஏடுகள் : 11 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : நந்தீசர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ., 

பொருள் : மகுத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நாலுநூ றாயிரக் கர்ப்பிணி மந்திரம் 
நாலாயிரமு மின்னூலி லடக்கம் 
பாலான வாத மறுப்பதும் பத்தியம் 
காலாடி மின்னாள் கற்தறும் போதே ! 


முடிவு : 


உறைகளைச் சொல்லி யுணர்வாய் விடுத்து 
தறையினில் சாகா வரந்தான்ங் கொடுத்து 
கூறையேற்றி விட்டுக் கைமுறை காட்டித் 
திருமூலனைப் போலத் திடமுற முற்றே ! 


நந்திகேசுவர சுவாமி பாடல் சூத்திரம் 


முற்றும் 


குருகடாட்சமுண்டாசு 


18 - வது தொகுப்பு 


113 


காலம் : 


இய்லை 


குறிப்பு : 


இதில் , வாதம் வேனத முதலானவைகள் பற்றிக் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2293 


சுவடி எண் : 123 


பிரம முனி - 


13 


ஏடுகள் : 4 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 

7 - 8 வரிகள் ஆசிரியர் : பிரமமுனி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x 3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


திருவளரு மெய்ஞ்ஞான சோதி பாதம் 

செப்பரிய கணேசனொடு கந்தன் பாதம் 
மருஉருவாய் ஆதியந்த வெளியுந் தாண்டி 

அகண்டு நின்ற சின்மயத்தின் பாதம் போற்றி 
பரிவுடைய பூரணத்தின் சூட்சம் சூட்சம் 

பதியிருந்த மனோன்மணித்தாய் பாதா போற்றி 
குருவருளால் நாதாக்கள் பாதம் போற்றி 

கூறுகிறேன் வைத்திய சூத திரந்தான் பாரேன் 


- 1 


முடிவு : 


காசிடைதான் குருபோட்டுச் செய்தா யானால் 

காணா தோடுமடா நோய்க ளெல் லாம் 
கூசாதே வாதியென்றால் செய்வான் பாரு 

குறி கெட்ட வயித்தியரோ செய்யப் போறார் 
வாசியென்ற முப்பூவும் செய்யா விட்டால் 

மய்ந்தனே பூநீரும் நன்றாய்ப் போது 
தேசியே பதினாறு திரம்தான் சுத்தி 

செய்திடவே வைத்தியத்தைச் செய்து பாரே ! 


13 


காலம் : 


இல்லை 


8 


114 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , முப்பு பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன . தலைப்பில் சோதிடம் என்று 
எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 2294 


சுவடி எண் : 


1237 


புசுண்டர் 


80 


ஏடுகள் : 23 


பக்கத்திற்கு : 

7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை 400 

ஆசிரியர் : புசுண்டர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ மீ . 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிறந்தபரா பரமாகி யெங்குந் தானாய் 

தீர்க்கமுடன் ரவிமதியும் சுடர்மூன் றாகி 
பிறந்தருளு மைம்பூத மாய்கை தோன்றி 

பல்லாயிரங் கோடியண்டம் படைத்த போதம் 
வறம்பெருகி யனந்தனந்தம் முயிறு மாகி 

மதபேத மாகவுந்தான் வடிவைக் காட்டி 
சறம்பெருகி யண்டத்தி லெழுந்து நின்ற 

சச்சுதா னந்தமதைப் பணிகு வோமே ! 


- 1 . 


முடிவு ; 


பாறடா பரப்பிரம்மத் தூடே சென்று 

பருதிமதி அக்கினிஇம் மூன்று மொன்றாய் 
நேறடா ஆதியுந்தான் யெதிரே தன்னஎனை 

நிட்சயமாய்ப் பார்த்திடவே நீறிப் போவான் 
கூறடா கோடான கோடி சித்து 

குறித்திடவே ஆடுமடா பிரமத் தாலே 
வீறடா யிந்நூலைக் கொடுத்திடாதே 

வெத்தியுள்ள யெண்பதுந்தான் விளங்க முற்றே 


குரு முன்னிற்க வேணும் . 


சாலம் : 


. 


இல்லை 


18 - வது தொகுப்பு 


115 


குறிப்பு : 


இதில் , புஜண்டர் 80 என்று எல்லா ஏடுகளிலும் எழுதப்பட்டுள்ளது . சிறந்த 
* வத்திய முறைகள் உள்ளன . 


வரிசை எண் : 2295 


சுவடி எண் : 1238 


போகநாதர் சோடச பூரணம் 


51 


ஏடுகள் : 10 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 

வரிகள் ஆசிரியர் : போக நாதர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ . மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


முப்பாழுக் கப்பால் முதலான நிற்குணப்பாழ் 
அப்பாழ் வழலை அணிவிரால் 

எப்போதும் 
தானவனாய் நிற்கும் சகலகுரு வானதொன்றாம் 
ஆனைமுகன் காப்பா மறி . 


முடிவு : 


வானுறு சூடனொன்று வாருதி உப்பதொன்று 
காலுறு கல்லில்னா தம் அகலரிது அன்னபேதி 
ஊனுறு மமுரி மந்திரமு முனியான குருவா முத்தே 


- 51 


( 3 வரிகளே உள்ளன ) 


முத்தும் 


திருச்சித்தம்பலந் துணை 


வீறம் வெடியுப்பு ..........பாலும் விட்டரைத்து 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , பல வைத்தியங்களும் , அண்டச் சுண்ணமும் கூறப்பட்டுள்ளன . 


--00 


116 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2296 


சுவடி எண் : 


1239 


மச்சமுனியார் சூத்திரம் - 80 


ஏடுகள் : 10 

கி . ஏண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 

7-8 வரிகள் ஆசிரியர் : மச்சமுனி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : 

முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
ஏழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


- 


நடுமைய காரம் வகாரத் திரையமே 
கடவிகடத் தானைமுகன் காப்பாந் தடமான 
சாரத் துரையுந் தனிச்சூடந் தண்ணீருங் 
காரத் துரையே கண்ங்காண் . 


முடிவு : 


ஒப்பான ஆயிரமா மிதழ்க் கண்டவன் 
எப்போதுஞ் சாகா திருப்பன்ஞ் சிவனவன் 
அப்பா பறாபறத் தான வெழுத்தை 
செப்பச் சிவமாஞ் சேர்வு முற்றே . 


82 


மச்சமுனி நாயனார் சூத்திரம் எண்பது 

எழுதி நிறைந்தது முற்றும் 


சுப்பிரமணியக் கடவுள் துணை உண்டாக வேண்டியது 


குருமூர்த்தி சகாயம் 
தெட்சணாமூர்த்தி துணை உண்டாக வேண்டியது 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , முப்பு , விந்து நீர் , பூச் சுன்னம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


*** 


1 - வது தொகுப்பு 


117 


வரிசை எண் : 2297 


சுவடி எண் : 1240 


யாகோபு 


300 


ஏடுகள் : 65 
பக்கத்திற்கு : 7 - 8 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 1200 
ஆசிரியர் : யாகோபு 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x3 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சவுக்காரம் 


மயிலதனிலே யேறுகின்ற முருகன் பாதம் 

மகத்தான கணபதியின் பாதம் போற்றி 
அயிலமெல்லாம் நிறைந்திருந்த அம்மன் பாதம் 

அடுத்து நின்ற பரமசிவன் பாதந் தன்னை 
ஒயிலாகத் துதி செய்து மனத்துள் வைத்து 

ஒழுங்காக எழுநுற்றைச் சுருக்கி யானும் 
குயில்போலப் பாடினேன் முன்னூற் தன்னில் 

கொட்டினேன் வாதவயித் தியமுந் தானே ! 


முடிவு : 


பிறமியங் ......... வெட்டை சொட்டு முத்திறு 

பிலனழியும் நீறாமை பிரிந்து போகும் 
குறமான புண்ணாறும் லிங்கந் தன்னில் 

குளிரினது அரியதெல்லாங் குடி விட் டோடும் 
திறமாகுங் கிறிச்சினங்கள் சொல்லா தோடும் 

தீந்துவிடும் மண்டூர செந்தூ ரந்தான் 
தம்பமற எடுத்துவைத்த செந்தூ ரத்தில் 

தாக்கியரை 


- 288 


......... 


( இவ்வளவே உள்ளது ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் சவுக்காரம் . வழலைச் சுண்ணம் , அரிதார பஸ்பம் , சூதக்கட்டு , தாம்பூர 
வெட்டை , ஷசுண்ணம் , அயக்காந்த பற்பம் , திருவரங்க செந்தூரம் , வெடியுப்புத் 
திராவகம் , வாலைரசம் எடுக்க , வாலைரசபற்பம் , நாகற் ...... பற்பம் , தீரும்வியாதி 
செந்தூரத்தில் வன்னி பற்பஞ் சேர்க்க , தாளக சிந்தூரம் முதலியன உள்ளன . 


118 


நமிழ்ச் சுவடி 

களின் 


வரின்சை எண் : 


2298 


சுவடி எண் : 


1241 


யாகோபு சொந்தூரம் 


ஏடுகள் : 13 

கி . எண்ணிக்கை 300 
பக்கத்திற்கு : 

8 வரிகள் ஆசிரியர் : யாகோபு 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : 

முற்றுமுளது 


அளவு : 32,3 செமீ 
பொருள் : மருத்துவ 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


எகுவதனைத் தகடாக்கி முட்டிச் சாத்தி 

லேழுதரம் தோய்த்தாட்டி யடிக்கத் தூளாம் 
பகருமுன் னிலைச்சாத்தா லரைத்த ரைத்து 

பரும்புட மாய்ப்போடச் செந்தூர மாகும் 
அகிலமதில் நோயாள ரன்பு கொண்டு 

அரிந்தனுப்பா னத்துடனே யீயக் குன்மம் 
வெகுபிணியை யகத்திமெய்யை யெகுத்தூ ணாக்கி 

விளங்க வயிக்கு மிந்திரியம் விளைவு மாமே ! 


முடிவு : 


காயிது ......... வருமிடித்துப் பாகுதனில் 

கலந்து வெள்ளாட்டு நெய்யுஞ் சேரு வார்த்து 
தீயிரக்கி யிடுகாசும் தன்னி லுண்ண 

சீமூலக் கிராணிரெத்தக் கடுப்பு மாறும் 
நோயகலுங் குதிவாத மாங்கி றாணி 

நுக்குமல மிரங்குமுன்னே ரெத்தக் காய்ப்பு 
வாய்வு பித்த சிலேஷ்டுமத்தின் பேதி நீங்கி 

வய -மிதைப் புகலாதே மனதி லூணே ! 


- 51 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , எஃகு செந்தூரம் , லோக செந்தூரம் , தாம்புர மெழுகுலோக தாம்பூர செந் 
தூரம் , சுயமக்கினி, பழத்தரை பொடி , நாக பற்பம் , தாமிர பற்பம் , 

. , உப்பு பற்பம் , 
குன்மத்துக்கு திராவகம் . விரைவாதத்துக்கு , காச வகைக்கு , வாதகுன்ம சுவாச காசத் 
துக்கு நீர்க்கட்டுக்கு , சோம்பு திராவகம் , முதலியன உள்ளன . 


18 - வது தொகுப்பு 


119 


வரிசை எண் 


2299 


சுவடி எண் : 


1212 


யூகிமுனி பிடிவாத சுருக்கம் -100 - ல் எடுத்தெழுதிய 

சீன ரசகற்பூரம் 


அளவு : 25 x 3 செ.மீ. 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 50 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் ; யூகிமுனி 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


காண 


கனிவாக பெருநூலில் பெருசாய்ச் சொன்னேன் 
ஊணவே 

அடித்த ளத்தில் 
விந்துமே யிருக்காது குறைந்து போகும் 
தோணவே நெருப்புக்கு நின்றிடாது 

து .... யாக அதைஉண்ணக் காய சித்தி 
வேணவே யில்லையப்பா பிணிகள் போகா 

விதமாக சித்தியில்லை வீத மாமே 


முடிவு : 


கேளு நீ ரெண்டுபத்து சாமந் தானும் 

கொடியாக எ ......... பற்ப மாகும் 
ஆளுமே வயிரம்போ லிருக்கும் பாரு 

அடவாகு 


10 


......... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் பாடல்கள் முழுமையாக இல்லை . 


120 


தமிழ்ச் சுவடிகளின் 


பரின் 

சை எண் : 2300 


சுவடி எண் : 1243 


யூகிமுனி வாதவிதி 53 - ல் எடுத் தெழுதியது 


ஏடுகள் : 6 

கி . எண்ணிக்கை : 125 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : யூகிமுனி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது ? 


அளவு : 25x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


ஆமேதான் சீனரச கற்பூ ரத்தை 

ஆதியாய்ச் சொல்லுகிறேன் உலகிலுள்ள 
( வா ) மேதான் வெடியுப்பு அஞ்சாங் காச்சல் 

வளமாகப் பலம்பத்து நிறுத்துக் கொண்டு 
தாமேதாம் பழம்புளியும் அஞ்சு பத்து 


... 


காமேதா னிரண்டு மொன்றா யிடித்து நீயும் 

கனிவாகப் புதுச்சட்டி அடுப்பி லேத்தே ! 


1 


முடிவு : 


பானென்ற சீனரச கற்பூ சத்தை 

பதிவாக யெடுத்து நீ தான ரைத்து 
வானென்ற ... ..ள்ளி யெட்டு செம்பு ரெண்டு 
வடிவாகச் சேர்த்துருக்கிப் பணிம ........ 

டைதா னுள்ளே தாக்கு 
நவமாக மாத்தெட்டுக் காணு மப்பா 
கோனென்ற குருவருளைச் சொல்லிப் போட்டேன் 

குணங்கெட்ட மடையரே குணமும் பாரே ! 


...... 


23 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சீனரச கற்பூரம் பற்றிய பல செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


** 


18 - வது தொகுப்பு 


121 


வரிசை எண் : 2301 


சுவடி எண் : 


1244 


இராமதேவர் அஷ்டாங்க தெட்சணி பாடல் 


ஏடுகள் : 9 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது 


அளவு : 25x3 செ.மீ 
பொருள் ; மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியிலே வாலைமனோன் மணித்தாய் கூவி 

அழைத்திட்டு ஆதியந்த மறியச் சொன்னாள் 
சோதியிலே கருவுருவை உன்னிப் பாரு 

சொல்லவொண்ணா அதிசயங்கள் தானே தோற்றும் 
நீதியிலே சதானந்தி என்னைப் பெற்றாள் 

நீள்திசையி லுள்ளசித்தர் மெச்சிக் கொள்ள 
வாதியென வந்தோர்க்குத் திறவு கோல்போல் 
வசனித்தேன் பத்துமொரு எட்டும் ரெண்டாய் ! 


- 1 


மூடிவு : 


தானவனாய் நின்றதொரு மெழுகு தன்னை 

தம்பலத்தால் நாதவிந்து தன்னா லாட்டி 
கோனான சிமிழ்தனிலே பதனம் பண்ணி 

கொடிதான நோய்களுக்குக் குன்றி யீய்வாய் 
ஊனான ஊரைவிட்டுப் பிணி க ளெல்லாம் 

ஓடிவிடும் அவனிருக்கும் ஊரை விட்டு 
தேனான பட்சணியின் கருவி னாலே 

சிவசிவா அஷ்டாங்கந் திறம்பெற் றேனே ! 


- 40 


காலம் : 


ல்ை 


குறிப்பு : 


இதில் , மருத்துவம் . மறைமுகமாகத் தத்துவ ரூபமாகக் கூறப்பட்டுள்ளது . 


122 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2302 


சுவடி எண் : 


1245 


இராமதேவர் சூத்திரம் 


30 


ஏடுகள் : 11 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை ; முற்றுமுளது 


அளவு : 

25X3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதிகுரு வானதொரு பிரமன் பாதம் 

அனுதினமும் நெஞ்சில்வைத்து அருளை நோக்கி 
சோதிவெளிக் கப்பாலே துலங்குஞ் சத்தி 

துணையெனவே கருமானச் சுருக்கஞ் சொல்ல 
நீதியுள்ள வாலைமனோன் மணிதான் வந்து 

நிலைத்தபொருள் கருமறைப்பை நிலத்துள் ளோர்க்கு 
சோதினையாய்ச் சொல்லுவை நீ ராமா வென்று 

சொல்லி மனக் கசடகத்தித் துதித்தாள் பாரே 


- 1 


முடிவு : 


முத்துமினதப் பார்க்க ....... மவுன மாக 

மூடருடன் பேசாதே வாதாடாதே 
சுத்தமுள்ள பெரியோரைத் தொண்டு பண்ணி 

துவாதசாந் தத்தில்மனந் துலங்கி நில்லு 
சித்தமே சிவன் செயலதா னப்பா சொன்னேன் 

திருகோண முள்ளசத்தி யரிவாம் பாரு 
உத்தபொரு ளீதல்லா லொன்று மில்லை 

யூடாடும் வாசியை நீ வணங்கு முத்தே ! 


- 31 


இராமதேவர் சூத்திரம் முப்பது 


முடிந்தது ; முத்தும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , செயநீரரிதாரம் , முதலியன பேசப்பட்டுள்ளன . இதன் பின் கீழ்க்கண்ட 
செய்யுள் இருக்கிறது 


18 - வது தொகுப்பு 


123 


விளம்புரே னின்னமொரு விபரங் கேளு 

வேதாந்த மரம்போலே அலையாதே நீ 
தழம் பெறவே ஓடெடுத்து அம்மென் றிட்டு 

சகலவுயிர் மசிமசிதூமா தேவி யென்று 
குளம்புடனே கடுகையுங் கைக்கொண்டு கீரி 

கோட்டையிட்டுப் பெருவிரலால் மிதிக்கும் போது 
வளம்பெறவே குதம் வலிமாந்தி வீக்கம் காணும் 

வாங்கிவிட்டால் பிழைத்திடுவானல்லா விட்டாள் மரணந் தானே ! 


வரிசை எண் : 2303 


சுவடி எண் : 


1246 


இராமதேவர் பட்சணி 


ஏடுகள் : 27 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 25 x 3 செ.மீ 
ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த நடுவிருந்த சோதி காப்பு 

அகண்டபரி பூரணமே அறிவே காப்பு 
நீதிகலை வாணி தரு கந்தன் காப்பு 

நிரஞ்சனமாய் நிற்குணவ தீதங் காப்பு 
பாதியத்த னிரவுகனல் காலொன் றான 

பட்சணியே நிட்சயமாம் பாதங் காப்பு 
வீதியாய்ப் பட்சணியாய் விளங்குஞ் சித்தி 

விக்கினேசுபரப் பிள்ளையார் காப்புத் தானே 


முடிவு : 


சொல்லடா யினமறிந்து வாசி யோகஞ் 

சூட்டடா சகலகனை சோதி யெல்லாங் 
கல்லடா காயசித்தி யோக மார்க்கம் 

கருவென்ன சவுக்கார மாதி யாதி 
அலடா பசங்களுக்கு யின்னூ லீய்ந்தால் 

நதியிலிடி விழுந்து தலை வெடிக்கு மண்டை 


124 


18- வது தொகுப்பு 


வெல்லடா நவகோடி சித்து மாடும் 

வேதாந்த பட்சணிய தீத முற்றே ! 


109 


தெட்சணாமூர்த்தி பாதமே கெதி 
சுப்பிரமணியக் கடவுள் துணையுண்டாக. வேணும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


அவைகளுக்கான மருந்து செய் 


இதில் , தம்பனம் , வசியம் , முதலானவைகளும் , 
முறைகளும் கூறப்பட்டுள்ளன . 


*** 


வரிசை எண் : 


2304 


கவடி எண் : 1247 


இராமதேவர் பரஞான வினோத கேசரி --100 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 2 x 3 செமீ . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 

ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதிபரா பரனான கேசரியைத் தானும் 

அசையாமல் நெஞ்சத்தில் அறிவதனால் நிறுத்தி 
நீதியெனும் பரஞான கேசரி வினோதம் 

நேர்மையுடன் யான்பாட குருவருளே சரணம் 
சாதியெனும் யெழு கையும் தன்வசமாய்க் கண்டு 

சச்சுதா னந்தமென்ற அமுர்தமதைக் கொண்டு 
சோதியெனுஞ் செகசோதி ஞான மய மான 

தாண்டாத தீபமதைத் துணையெனக் கொண்டேனே 


முடிவு : 


முத்தான பரஞான் கேசரி வினோதம் 

முழுதுமிதை மவுனமதாய் மனதுக் கொண்டு 


18 வது தொகுப்பு 


125 


சித்தான சித்துவிளை யாடு மைந்தா 

சிவயோக புனிதமதில் சேர்ந்து நில்லு 
வித்தாரந் தான் பேசித் திரிவா னோடே 

வீரியங்கள் பேசாதே விண்ணை நோக்கி 
கர்த்தாவே கதியெனவே கமலம் நோக்கி 

கற்பூர தீபமதில் கருத்தாய் முற்றே ! 


- 101 


குருசுவாமி பாதாம்புயந் துணை . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு ; 


இதில் , அகாரம் , உகாரம் , வாலை சிதம்பர பூசை , மால்தேவிக்கட்டு , செம்புக்கட்டு 
வெள்ளி முறை , பற்பச் செயனீர் , சீஷருக்கு உபதேசம் பண்ண , ஓமகுண்ட மறிய . 
செம்பு இரும்பாக , அரிதார ஈயம் , சத்திசிவமணி , ரசமணி நாகரசக்களங்கு . குரு . வேதை 
ரச குளிகை , முதலியன உள்ளன . 


இதன் பின் கடைசி 1 ஏடுகளில் வேறு மருத்துவங்கள் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2305 


சுவடி எண் : 128 


ரோமரிஷி சதநூல் சிவக்கியான போதகம் 


100 


ஏடுகள் : 24 

கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ருலவு பொதிகைரிஷி பாதம் போற்றி 

சிவகாமித் தாயார் பொற் பாதம் போற்றி 
வேருலவு தந்தைசிவன் பாதம் போற்றி 

பரன் பழுத்த சித்தருட பாதம் போற்றி 
பேருலவு சரசோதி நடனத் தாலே 

பெருமையன்ன சதநூலைப் பாடு தற்கு 
காருலவு திருமேனி துதிக்கை யானை 

கணபதி செந் தாமரைத்தாள் காப்ப தாமே ! 


-- 


1 


126 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


சாற்றாலே வெங்காறஞ் சவ்வீர மோடு 

கெந்தி தலையாகும் 
யினிபூரம் த .... ங்க ........ தசி ........ 

முட னரி தாரம் கவரியுடன் நிமிளை 
பார்புகழு கெவுரியுடன் பண்ணை 

லிங்க 
மெல்லா 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 9.13 வரை ஏடுகள் இல்லை . பிற்பகுதியில் மெய் சுருக்கம் 50 - ல் என்ற 
தலைப்பும் , துரிசுக்கு மித்துரு என்ற ஒரு தலைப்பு எடும் காணப்படுகின்றன. 


இதில் , செயநீர், பூரம் , கடுங்காரம் முதலியன பேசப்படுகின்றன . 


வரிசை எண் : 


2306 


சுவடி எ 

எண் : 


1249 


வால்மீகர் 


10 


ஏடுகள் : 3 

கி . எண்ணிக்கை : 60 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : வால்மீகர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செமீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


திருமூர்த்தி தேவர் முதல் மனித ரோடு 

சிவயோகம் பெத்திருந்த மார்க்கந் தன்னைப் 
பிரியமுடன் எனைத்தொழுது கேட்ட பிள்ளாய் 

பின்கலையு மிடகலையு மாறும் போது 
அறிவுடனே சுழிமுனையில் மனதை வைத்து 

அசையாம லொருநினைவாய் கார்க்கும் போது 
குருவான சிவயோகஞ் சித்தி யாச்சு 

கோடியுகஞ் சித்தனைப்போல் வாழ லாமே ! 


18- வது தொகுப்பு 


127 


முடிவு : 


கொண்டதொரு கூத்தெல்லாம் நாதன் கூத்து 

குவலயத்தி லுன்கூத்து வொன்று மில்லை 
விண்டுரைத்தேன் சிவயோக மார்க்க மெல்லாம் 

விரிவான சாத்திரத்தைக் குறுக்கிச் சொன்னேன் 
அன்றுரைத்தார் சித்தர்பதி னெட்டுப் பேரும் 

அவனிதனில் பரிபாஷை யாலே சொன்னார் 
பண்டு அரன் விளம்பினதை யறியச் சொன்னேன் 

பரமரகசிய சிவயோகம் பத்து முற்றே ! 


குருபாதமே துணை . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதில் , சிவயோக மார்க்க சாத்திரம் சுருக்கமாகச் சொல்லப்பட்டுளது . 


* 


வரிசை எண் : 2307 


சுவடி எண் : 1250 


மதிவெண்பா 


சுருக்கம் 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 30 

அளவு : 25X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் ? பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கதிருஞ் சரியுங் கலந்து பிரிதல் 
விதியுருவ மாயிக் குருநூல் - விள்ளு 
மதியுமுரைமூடரே நாளும் 
வழலை யறிவரோ வழங்கும் 


( இவ்வளவே உள்ளது ) 


128 


தமிழ்ச் சாவடிகளின் 


முடிவு : 


சாற்றுங் குளிகைதமர் வாசலில் செலுத்தி 
யேத்தினால் யேழுசபை யேறாதோ - தோற்று 
மனங்கடந்த பூரணத்தில் வாழாதோ காயம் 
இனந்தெரிந்து கொள்ளு மியல் 


9 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , காரச் சுருக்கம் . பூரம் முதலியன பேசப்பட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2308 


சுவடி எண் : 


125 


அடுக்குநிலை போதகம் அறியும்படி 


3 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு : 
நினலயை ; 


7 வரிகள் 


கி எண்ணிக்கை : 60 

அளவு : 5x3 செ.மீ . 
ஆசிரியர் : 

அறியக்கூடவில்லை பொருள் : தத்துவம் : 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சொல்லிருந்த இயமெங்கே முப்பா ழெங்கே 

துவாரபா லகரெங்கே முதல்ப்பா ழெங்கே 
நல்ல கங்கை நதியெங்கே வைகுந்த மெங்கே 

நாரணனும் ஆலிலை மேற் றுயின்ற தெங்கே 
அல்லல் படு மைம்பூத மொடுக்க மெங்கே 

ஆறைந்து யி ....... ன்றுமுதல் முளைத்த தெங்கே 
சொல்லவல்லா ருணடாகில் அவரை நாமும் 

தொழுதுகுரு வெனப்பணிந்து வணங்க லாமே ! 


முடிவு : 


அவ்வெழுத்து நின்றவிடந் தெளிந்து கண்டோர் 

அனுஷ்டானம் பூசைமந் திரத்தை உண்ணார் 
உவ்வெழுத்து நின்றவிடந் தெளிந்து கண்டோர் 

உடலுயிரென் றேபிரிது உரைக்க மாட்டார் 


129 


18- வது தொகுப்பு 


ஒவ்வெழுத்து நின்றவிடந் தெளிந்து கண்டோர் 

ஒருவருடன் வாய்திறவார் பொருளே சொல்லார் 
சீயெழுத்து நின்றவிடந் தெளிந்து கண்டோர் 

திருவாக்கால் சீயென்று சொல்வ ராதே ! 


அடுக்கு நிலை போதகம் முற்றும் 
குருபாதமே கெதியென்றிரு மனமே ! 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , அறுகோணம் , ஓங்காரம் முதலான தத்துவச் செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2309 


சுவடி எண் : 


1252 


செந்தூரம் 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 50 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


திருமாலன் தெண்டனிட்டான் இடையன் பாலை 

சென்றிருபத் தொருதினமே பின்னே ழிட்டார் 
மருவான மைத்துனனே முப்பத் தைந்து 

மறவாத கும்மிட்ட வகையே தென்ன 
தெருவான வீதியிலே இடப்பெண் கண்டு 

திகைத்தேங்கிப் பின் துடர்ந்தே னாயன் வந்து 
கருவாகக் கட்டிவைத்தே அடிப்பே னென்றான் 

காணாம லோடியவள் தெண்டனிட்டாள் . 


முடிவு : 


செல்லான செந்தூரம் தனையெ டுத்து 

சுத்தி செய்த செம்புதனை யிருவ துக்கோர் 
நெல்லான திடைகொடுக்க யெழா மாத்து 
நிமையுடைய இறைவழியில் சிலவு செய்வீர் . 

( இவ்வளவே உள்ளது ) 


- 6 


9 


130 


18 - வது தொகுப்பு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் தத்துவ 
கூறப்பட்டுள்ளன . 


ரூபமாகச் 


செந்தூரம் 


செய்முறை பயன் முதலியன 


வரிசை எண் : 2310 


சுவடி எண் ; 1253 


வால்மீகர் 


16 


ஏடுகள் : 5 
பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் 
நிலைமை ; மிக மிகப் பழுது 


எண்ணிக்கை : 100 

ஆசிரியர் : வால்மீகர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 

25x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


இருள் வெளியாய் நின்றசிவன் பாதம் போற்றி 

எழுத்தினுட விபரமதை விரித்துச் சொல்வேன் 
அருவுருவாய் நின்றதுவே எழுத்த தாகு 

ஆதியந்த மண்டபிண்டம் அதுவே யாகும் 
திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபஞ் 

சிவசத்தி திருமாலின் ரூப மாகும் 
வருமுருவே சிவசத்தி வடிவ தாகும் 

வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையே ! 


முடிவு : 


தானவனாய் யிருக்கவென்றால் வாசி வேணும் 

தன்னுக்குள் தானிற்கும் இடமும் வேணும் 
வானவனாய் நின்றவர்க்கு எல்லாஞ் சித்தி 

வானுக்குள் மனமிருக்குந் தீபம் போல 
தேனவனாய்ச் சித்தருக்குத் தெகுட்டா மூலி 

சிறப்பாக உடலுக்குள் பதியே யாகும் 
கோனவனா யிருக்கவென்று குறுக்கிச் சொன்னேன் 
குவலயத்தில் பதினாறும் குறுத்தான் முற்றே ! 

அகண்ட பரிபூரண 

குருவே துணை . 


17 


18 - வது தொகுப்பு 


131 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கூறப்பட்டுள்ள செய்திகள் தத்துவ ரூப மானவை . 


* * * 


வரிசை எண் : 2311 


சுவடி எண் : 1254 


வெடியுப்புக் கட்டு 


ஏடுகள் : 16 

கி . எண்ணிக்கை : 350 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


நாலாங் காச்சல் : வெடியுப்பு விராகனிடை - 1 
குஞ்சு பொறித்த முட்டை ஓடு , சவு ......... பூத்தது விராகனெடை - 1 

.1 ) 
வெடியுப்பு விராகனெடை 1 ரெண்டு சேர்த்து 


முடிவு : 


ரெண்டே விராட்டியில் புடமிடவும் . செந்தூரமாம் 
நாகம் பலம் 11 சீனக்காரம் பலம் - 1 கீழும் மேலும் வைத்து ஒரு நாழி ஊ தி 
எடுத்து பதினெரு விராகனிடை ரசம் சேர்த்து பனைமட்டைச் சாறு விட்டு அரைத்து 
முழப்புடம் போடவும் . பஷ்பம் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சவ்வீர பற்பம் , கோடாசூளிப் பாஷாணம் , செந்தூரம் வீரக்கட்டு , சரக்குக் 
கட்டு , நாகச்சுன்னம் , ரசபாஷாணச் சுன்னம் . வெடியுப்புக்கட்டு முதலியன உள்ளன . 


132 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


23.2 


சுவடி என் : 


1255 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 130 

கி . எண்ணிக்கை : 2500 
பக்கத்திற்கு 1 7-9 வரிகள் 

ஆசிரியர் - பலர் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x3 , செ மீ . 

பொருள் மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


யிப்ப ...... றந்து ஞ்ச சருகு குச்சியனை 
திறமாயி பதக்கு சாம்பல் காணும் படியாயிக் 
கொண்டு வந்து சுட்டு சாம்பல் லெடுத்து 
பதக்குத் தண்ணீர் விட்டு 


முடிவு : 


அதின்மேல் கல்லுப்பு அரைத்து சீலையில் தடவி 
சுத்திக் காயவைத்து பானையில் செங்கல் மா பொடி 
கொட்டி மருந்து வைத்து மேலுங் கொட்டி 
பானைக்குச் சில்லிட்டு சிலை செய்து தீபம் போல 
சாமம் -1 கமலாக்கினி- கட்டாக்கினி ரெண்டு 
எரித்து ஆரவிட்டு யெடுக்கக் கட்டுமே 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நல்ல நாகக்கட்டு , நாகரச் செந்தூரம் , பாஷாணக்கட்டு , நயமானது , வீர 
செந்தூரம் , அயக்களங்கு வங்கக்கட்டு சவ்வீரக்கட்டு . கெந்தகமெழுகு . கெந்தக 
செந்தூரம் , வங்க செந்தூரம் , வெள்ளீயக்கட்டு . முப்பூ விபரம் முதலியன உள்ளன . 


18 - வது தொகுப்பு 


133 


வரிசை எண : 2313 


சுவடி எண் : 1256 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 
க்கத்திற்கு ; 
நிலைமை : 


69 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 28x2 செ.மீ 
4-6 வரிகள் ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


காளமேக நாராயண செந்தூரம் 


ப 


இரதம் பலம் 

கெந்தகம் பலம் - 1 
சாதிலிங்கம் பலம் - 11 பொன்னரிதாரம் பலம் - 1 
மனோசிலை பலம் 2 


- 


வை யஞ்சும் சுத்திபண்ண வகை 


முடிவு : 


..... 


உச்சத்தில் மகாரமிட்டு 
பிச்சத்தில் நகாரமிட்டு 
மெச்சித்த சித்தரெல்லாம் 
பச்சத்தில் தியானஞ் ......... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , முதல் ஏடும் , கடைசி ஏடும் பாதியாக முறிந்துள்ளன . அரிதாரபற்பம் , ரசபூபதி 
மகாகோடா குளிகை . பலவகைக்கும் அரிதார செந்தூரம் , நீர்பீனிசம் , ரெத்தப்பீனிசம் , 
எலும்புருக்கி நோவுக்கு . காமாலை , பச்சைக்காமாலை , விந்துகட்டிப் புணர தேவாங்கு, 
கற்பம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2314 


சுவடி எண் : 1257 - a 


புலிப்பாணி வைத்தியம் 


500 


ஏடுகள் : 90 கி . எண்ணிக்கை : 2800 

அளவு : 35x3 செமீ 
பக்கத்திற்கு : 7--8 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


134 


நமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


அண்டரண்ட மாகி நின்ற வரனே காப்பு 

ஆனந்த மாகி நின்ற உமையாள் காப்பு 
குண்டமெனும் குண்டலியின் குறியே காப்பு 

குமரகுரு வேள்முருகன் பாதங் காப்பு . 


முடிவு : 


வியாதியஸ்தனுக்குப் புத்தி கூறல் 


நவின்றிட்டோம் புவிதனிலே வைத்திய மார்க்கம் 

நன்றாகச் சொல்லிவைத்தேன் இந்நூல் வேண்டும் 
பவின்றிட்ட நோயாளர் வைத்தி யோர்க்கு 

பண்பாகத் தொழுதேற்றித் தாம்பூல மீய்ந்து 
இவின்றிட்ட மவையெல்லா மவர்க்குச் சொல்லி 

இதம்பெறவே செய்தபின்பு அவிழ்தங் கொள்வாய் 
கவின்றிட்ட போகருட கடாட்சத் தாலே 
காசினியில் புலிப்பாணி ஐந்நூறு முற்று ! 
புலிப்பாணி மகாமுனிவர் அருளிச் செய்த 

வைத்தியம் ஐந்நூறு முற்றிற்று 


501 


முற்றும் 


காலம் : 


விரோதி வருடம் , பங்குனி மாதம் , 21 ந் தேதி புதவாரம் எழுதிமுகிஞ்சது முற்றும் 

தண்டபாணி துணை . 


மேலவயலூர் சுப்பாபிள்ளை 
உபாத்தியாயர் சுவடி . 


மகன் முத்து மதுரையாபிள்ளை 


யெனும் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 503 / D 1099 புலிப்பாணி வைத்தியம் போன்றது , இதில் 
முழுதும் உள்ளது . 


இதில் , சன்னிக்கு மேல்பூசத் தயிலம் , சூதகவலிக்கு உப்பு , பெரும்பாட்டுக்கு மருந்து 
நீரடைப்புக்கு வாழைக் கிழங்கின் நீர் , அண்டவியாதிக்கு எண்ணெய் , காதுவலிக்கு 
எண்ணெய் , கண்படலந்தீர ரத்னாதிக் குளிகை , மாலைக்கண்ணுக்கு மை , 

கண்ணில் 
நீர் வரத்துக்கு மை , கண்வலிக்கு . பல் புழுச்சாக , 

கண்வலிக்கு , பல் புழுச்சாக , பேய்கடி , நாய்கடி பூனைக்கடி 
பூரான் கடி முதலானதுக்கு 

மருந்து முதலியன உள்ளன . நல்ல 
காணப்படுகின்றன . 

கடைசி ஏட்டின் பின்புறம் மாட்டுவாகடம் எழுதப்பட்டுள்ளது . 


முறைகளாகக் 


தமிழ்ச் சுவடிகளின் 


135 


வரிசை எண் : 2315 


சுவடி எண் : 1257-5 


இராமதேவர் வைத்தியம் 


81 


ஏடுகள் : 15 கி , எண்ணிக்கை : 500 

அளவு 35x 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியிலே அமைந்தவிதி எழுத்தைக் காண 

அருளான நந்திபதம் அன்பாய்க் கொண்டு 
சோதியென நின்றிலங்கும் நாத ரூபி 

சொரூபமுள்ள வாலைமனோன் மணியைப் போற்றி 
நீதியுடன் சஞ்சாரச் சமாதி செய்து 

நின்றேனடா ஆதியந்தம் நிலைக்க வேதான் 
வாதியென வந்தோர்க்குக் குருவா மின்னூல் 

வசனித்தேன் என்பதுமே யொன்று மாச்சே ! 


-1 . 


முடிவு : 


வணக்கமுட னின்னூலை வெளிவி டாதே 

வஞ்சருடன் பேசாதே வாதா டாதே 
இணக்கமிலா மாந்தருட னிணங்க வேண்டாம் 

இன்பமுள்ள வயித்திய நூல் ஈய வேண்டாம் 
மணக்குமலர் மதிதனிலே மனத்தை வைத்து 

வைத்திய நூ லெண்ட தொன்றும் வகையாய்ப் பார்த்து 
தனக்குமிது பொருளெனவே வணங்கிப் போற்றி 

சதாகாலங் குருபதத்தைச் சார்வாய் முற்றே ! 


..- 81 


மேலவயலூர் சிவசுப்பரமணிய சுவாமி துணை 

தேரடியாண்டவன் துணை . 
உபாத்தியாயர் முத்து மருதையப்பிள்ளை சுவடி . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , செயநீர் , வெள்ளி துருசு சுன்னம் . ஐங்காயம் , வீரமெழுகு , கற்பம் , 
அஞ்சனம் , பாஷாணக்கட்டு , பூரண லேகியம் , செம்பு சுத்தி , நவனீதக்குரு முதலியன 


உள்ளன . 


136 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 


2316 


1257 - c 


சுவடி எண் : 


இராமதேவர் சூத்திரம் 


50 


ஏடுகள் : 11 ( 16-26 ) கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 

25x3 செமீ . 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : பருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிம் . 


தொடக்கம் : 


அண்டமெனும் கேசரியாள் பாதங் காப்பு 

அருள் பெருகும் பூரணத்தின் அருளே காப்பு 
குண்டமெனுங் குண்டலியின் குறியே காப்பு 

குறியான பராபரத்தின் குணமே காப்பு 
மண்டலங்கள் மூன்று மொன்றாய் நிறைந்து நின்ற 

மகத்தான ரவிமதியின் சுடரே காப்பு 
பிண்டமெனும் பொருளான அண்ட பிண்டம் 

பேரண்டம் நிறைந்து நின்ற கணபதியே காப்பு 


முடிவு : 


அறிவான வழலையென்ற சுண்ணஞ் சொன்னேன் 

அண்டபிண்ட மானகரு ரெண்டுஞ் சொன்னேன் , 
குறிபான அடி நடுவு முடியுஞ் சொன்னேன் 

குறிப்பான முப்பூவிற் குணமுஞ் சொன்னேன் 
செறிவான தொல்லையற்ற அமுர்தஞ் சொன்னேன் . 

சேர்ந்தமுப்பூ முடிவுவரை பாகஞ் சொன்னேன் . 
பிபுவான ( ? ) திதிற்பேர்கரு ( ? ) கோடா கோடி 

பேரின்ப சாத்திரர்தாள் பெரிதா முற்றே ! 


--51 


கடவுள் துணை 


குருபாதமே கெதி 


மேலவயலூர் சிங்காரவேலவன் பாதமே கெதி 

முத்து மருதையா பிள்ளை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தலைப்புகள் காணப்பட வில்லை . ஆயினும் , அண்டம் , பிண்டம் , குரு 
முப்பூ , அதன்குணம் முதலியன கூறப்பட்டுள்ளன பிழைகள் அதிகமாக உள்ளன . 


137 


18 - வது தொகுப்பு 


வரிசை எண் 


1257. d 


சுவடி எண் : 


2317 


வைத்தியத் திரட்டு மருந்து முறிவு 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 

அளவு : 35 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

: மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


கொடக்கம் : 


மருந்துவகை - நாவி பாஷாண முதலானதுக்கு 

முறிவு சொல்லல் - மருந்து முறிவு 


அவுரிவேர் , பிரமியிலை மிளகு இவைகளை 
ஓர் நிறையாய்ச் சிதைத்து கியாழஞ் செய்து 
ஆறுவேளை கொடுக்க மருந்து வீறு தணியும் 


முடிவு : 


வீரத்திற்கும் ரச பஸ்பத்திற்கும் பனிரெண்டு 
கோழிமுட்டை வெள்ளைக் கருவைத் தண்ணீரில் 
கலந்து அடிக்கடி கொடுத்துக்கொண் டிருக்கவும் 
அவைகளின் வீறு தணியும் 

அவுரிக்கு முற்றின சாரடை சமூலத்திற்கும் 
சகல நஞ்சு வஸ்துக்களின் வீறு அடங்கும் 


இல்லை 
குறிப்பு : 

இதில் , பாஷாணம் முதலானவற்றினா லுண்டான துன்பத்தினைப் போக்குதற்கு 
மருந்து முறிவுகள் எளிமையாகக் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2378 


சுவடி எண் : 125 


போகர் நிகண்டு 


ஏடுகள் : 260 

கி . எண்ணிக்கை : 10500 
பக்கத்திற்கு : 6-10 வரிகள் 

ஆசிரியர் : 

போகர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 3133 ) செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


138 


தமிழ்க் கவடிகளின் 


தொடக்கம் : 


அகண்டபரி பூரணமாய் மாயிபாதம் போற்றி 

அடுத்து நின்ற உன்மனைத்தாய் பதத்தைப் போற்றி 
நிகண்டெனவே திருமூல நாயகர் பாதம் போற்றி 

நீங்காமல் காலாங்கி அய்யர் பாதம் போற்றி 
புகன்று நின்ற நாதாங்கள் நிஷிகள் பாதம் போற்றி 

பேறான வாக்குடைய வாணி பாதம் போற்றி 
முகன்று நின்ற குஞ்சரத்தின் பதத்தைப் போற்றி 

மூவுலகும் மெச்சு கற்கு நிகண்டு கேளே ! 


முடி : 


......... " 


ணனென 

பரிவாக யெனையீன்ற பராபரைக்குத் 
தேனாக நூறுதரம் சரணம் 

யிரந்தாள் சரணம் மாகும் 
ஆனான ரிஷிகள் சித்தர் அநேகங் கோடி 

...ட்டென நிகண்டு முற்றே . 


T73 ] 


திருச்சிற்றம்பலம் 


......... 


... 


சற்குரு 
மனோன் மணித்தாய் பாதாரவிந்தமே துணை 
ஆறுமுகந் துணை , சிவகுரு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


. 


இதில் , 3-5 , 75 , 76 , 183. 203, 204 , 208-210 , 248 ஆகிய ஏரிகள் இல்லை , 
சில ஏடுகள் பாதியக உள்ளன . 


இதில் , சவுக்காரம் பெற , சவுட்டு உப்பு , திலாலவணம் , கெந்தியுடலவ ணம் 
பொன்னம்பர் பெற , மீனம்பர் , கடல் நுரை , காரசாரச்சுன்னம் , அப்பிரகம் , காந்தம் , 
கற்பூர சீலை , கல்நார்பெற , கல்மதம் , அஞ்சனக்கல் , வக்கிரதந்த பாஷாணம் , தயிலான 
பட்டணம் முதலியன உள்ளன . 


118 - வது தொகுப்பு 


1391 


வரிசை எண் : 


2319 


சுவடி எண் 


. 


1259 


மாட்டு வாகடம் 


ஏடுகள் : 6 + 134 == 140 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 

29x4 செ.மீ 
பக்கத்திற்கு : 

6-- 8 வரிகள் ஆசிரியர் : அரியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

மாடுகளின் இலக்ஷணம் ( 5 - ஆம் எட்டின் பின்புறம் ) 
சவாரி வண்டிகளுக்கு உபயோகமாய் 
வருகிற காளை மாடுகள் இதன்கீழ் கண்ட 

லட்சனங்களைப் பொருந்தி யிருந்தால் உத்தமம் 
நிறம் - மயிலை , கருமயிலை , சங்கு வெள்ளை 

சந்தனப் புல்லை , இருண்ட செவலை 
இந்த ஆறு நிறங்களும் உத்தமம் . 


மூடிவு : 


( 127 - ஆம் எடு ) 

இப்படிப்பட்ட சூட்டுக்கோலால் அந்தந்த 
வியாதிக்குக் குறிப்பிட்டிருக்கிற நம்பர் படிக்குள்ள சூடு 
இத்துடன் சேர்த்திருக்கிறது . 
ஜாபிதாவிற் கண்டிருப்பதுகளைப் பார்த்துப் 
போடவேண்டும் 
( 128 - ஆம் ஏடுமுதல் 134 - ஆம் ஏடு வரை 
சூட்டுப் படலம் எழுதப்பட்டிருக்கிறது. ) 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , பக்க அகராதி , பெயர் அகராதி . ஆகியவை 1-6,1-5 பக்கங்களில் உள்ளன . 
5 - ஆம் ஏட்டின் பின் பக்கம் , மாடுகளின் இலட்சணம் தொடங்குகிறது . 

பின்னர் , மருந்துகள் , ஜீரணமசாலா , உடன் சாந்தி மசாலா லேப்பு , லேகியம் , 
வியாதியும் பரிகாரமும் ( 27 - ஆம் ஏடு ) , 

( 27 -ஆம் ஏடு) , முட்டடைப்பான் நோய் , நெளியடைப்பான் 
மூக்குத் தண்டடைப்பன் , முதலியன கூறப்பட்டுள்ளன . 


*** 


140 


தமிழ்ச் சுவடிகளின் 


ரிசை எண் : 2 : 20 


சுவடி எண் : 1260- 2 


சுற்ப விதி 


எடுகள் : 16 

கி . எண்ணிக்கை : 300 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் ? 
நிலைமை : மிக மிகப் பழுது , 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 

26x3 செமீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஐந்து கரத்தனை 


..... போற்றுகின்றேனே ! 


நூல் 


உன்னிய சுற்பக் குறியாம் வெளியிலே 
பன்னிய நாகம் பகர்ந்த பிரிதிவியாம் 
வன்னியும் வாயுவு மாயுறு சுக்கிலம் 
மன்னிச் சமனாய் வழங்குங் குமுதகமே ! 


- 


முடிவு : 


தின்றிய நோயெலாந் திசைகெட்டு ஓடிடும் 
பன்றிட வாயு பக்கத்தில் சேராது 
தன்றிட லோகர்க்குத் தானாகச் செய்முறை 
மன்றிய சித்தர்கள் மகாவியாதி போக்குமே. 


கற்பவிதி முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , மிக மிகப் பழுது பட்ட நிலை பில் தொட்டால் ஒடியும் நிலையில் உள்ளது , 


* * * 


வரிசை எண் : 2321 


சுவடி எண் : 1260-6 


குருநாடி 
ஏடுகள் : 14 

கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் ? 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 26x3 செ.மீ. 
பொருள் : நாடி சாத்திரம் 
எழுத்து : தமிழ் 


18 - லது தொகுப்பு 


141 


தொடக்கம் : 


சீர்பெறு முனிவர் வேதந் 

தெரிந்து பின் னுலகத் தோர்கள் 
பேர்பெறு கருவி லுற்ற 

பிணிபல வுணர்ந்து தேர்ந்து 
ஊர்பல நாடிக் கெல்லாம் 

உயர்பெரு நாடி மூன்றில் 
நீர்குரு நாடி நேர்மை 

செல்லுடன் கூற லுற்றார் . 


முடிவு : 


கயரேது பையேது கணந்தா னேது 

கருத்துடனே கமலமுகங் கால்தா னேது 
வயரேது வாயேது வன்னி யேது 

வயித்தியரே இந்த உண்மை மகிழ்ந்து சொல்வீர் 
கயரான தோர்குருவை வையி குன்றங் 

கருத்தீசன் கமலமுகம் மனோன்மணியே யாகும் 
வயரான தேமாயன் வன்னி ருத்திரன் 

வயித்தியரே இந்தஉ ரை மகிழ்வித் தோமே ! 51 


குரு நாடி முற்றும் 

ஹரி : ஓம் . 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நாடிபார்க்கும் முறை . நாடி லட்சணங்கள் முதலியன உள்ளன் . 

இந்நூற் செய்யுட்களின் பட்டியல் எழுதிய ஓடொன்று முன்னர் 
சேர்க்கப்பட்டுளது . 


** 


வரிசை எண் : 2322 


சுவடி எண் : 1260 - c 


தாடி சாத்திரம் 


எடுகண் : 15 கி . எண்ணிக்கை 350 

அளவு : 26x3 செமீ 
பக்கத்திற்கு : 6.7 வரிகள் 

ஆசிரியர் : அரியக்கூடவில்லை பொருள் : நாடிசாத்திரம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் .. 


142 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆதியாங் கடவு ளானை 

அடியினைத் தொழுது போற்றி 
தீதொரு வியாதி தன்னை 

தெளிந்து நீ யறிய வேண்டி 
கோதிலா நல்லோர் பேசுங் 

குணமிகு பாடல் தன்னை 
நீதிசேர் படியின் மீதே 

நெறியுடன் உரைத்தார் மேலோர் . 


முடிவு : 


வாதங் குட்டம் நீரடைப்பு 

மாறா உதிரங் குன்மனோய் 
தாது கெடுக்கும் மேகநோய் 

சயரோ கத்தோ டருசிவி ன 
தீது பயிற்றுங் கிராணிமுதல் 

திறமா யெய்தும் பவித்திரமும் 
யீது பத்து வியாதிகளும் 

யினையா ரோக மென்பீரே ! 


ஸ்ரீ ராமசெயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , தலைப்பு இல்லை . நாடி பார்த்து வியாதியினை அறியும் வகைகள் கூறப் 
பட்டுள்ளன . 

இதில் , பித்தத்தின் குணம் , சிலேட்டுமத்தின் குணம் , தொந்த நாடியின் குண --- 
மரண நாடி வகை , அசாத்திய குணம் , முதலியன கூறப்பட்டுள்ளன . 

இதன் பின்னர் மூன்று ஏடுகள் நாடி முதலியன கூறுவன உள்ளன . 


வரிசை எண் : 238 


சுவடி எண் : 


1.261 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 22 

கி , எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 2- 6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 18x 21 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


18 - வது தொகுப்பு 


113 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
கருவங்கம் பலம் - 1 சட்டியிலிட்டு உருக்கி 
துரிசு ஒருபலத்தைப் பொடிபண்ணி மேல் 
போட்டுக் கிண்ட சாம்பலாகும் , அதுவுடனே 
சேங்கொட்டை பத்தும் சாம்பலா சுட்டு 
கருக்காய் பத்து சாம்பலா சுட்டு சூன்று 
சாம்பலையும் 


முடிவு : 


சித்தாமுட்டி நெல்லுப் பொரி 
வில்வைவேர் நெல்லி முள்ளி 
சீரகம் சுக்கு பித்தத்துக் ( குக் ) 
குருத்தா தீரும் 


காலம் : 


எல்லை 


குறிப்பு : 


இதில் . ரசமெழுகு , விற்சோபத்துக்கு மந்திரம் , விபூதி போடுகிறதற்கு மந்திரம் 
வெள்ளிபண்ண விதம் , வயறு கடுப்பு , மூல வாய்வுக்குக் கிஷாயம் , அடை , சகல விசத் 
துக்கும் மை , அண்டமாருத செந்தூரம் , வாதம் பிடிப்புக்குத் தயிலம் முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 


2324 


சுவடி எண் : 1262 - a 


நாடி லட்சணம் 


மிக மிகப் பழுது 


ஏடுகள் : 7 கி . ஏண்ணிக்கை : 200 

அளவு : 28x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நாடி சாத்திரம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது ஏழுத்து : தமிழ் 
தொடக்கம் ; 

கரிமுக னடியை வாழ்த்திக் 

கைதனில் நாடி பார்க்கில் 


........... 


......... 


பிடித்து ( ட ) னடுவே தொட்டால் 


144 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


நானென புருஷர்க் கொல்லாம் 

நாடிதான் வலக்கை பாரு 
தேனெறு மடவார்க் கெல்லாம் 

நதிப்பிற யிடக்சை பாரே ! 


30 . 


நாடி முற்றும் 


பரம சற்குரு பாதார விந்தமே 
கெதியாக காத்து ரெட்சிக்கவும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 294 - a / , 322.a போன்றது ஆனால் 244 - a- ல் 75 பாடல் 
களும் . 322-4 - ல் 64 பாடல்களும் உள்ளன . இதில் கடைசி ஏ , இரண்டு பாதியாக 


உள்ளது . 


வரிசை எண் : 2325 


சுவடி எண் : 


1202- 


வைத்திய வெண்பா 


எடுகள் : 25 ( 8-32 ) கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 28x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆரிய நூல் வாகடத்தி நுட்பொருளை யாராய்ந்து 
சீரியதோர் வெண்பாவாயச் செப்பவே - கூரியதாய் 
உள்ள நிதானமதை ஓதி யருள் பெருகும் 
வள்ளலே என் மனதில் வா . 


145 


18 - வது தொகுப்பு 


முடிவு : 


பேசும் பிரண்டையுடன் பின்கண்டங் கத்திரிவேர் 
விசாத்தை ( : ) செறுகாஞ்சொறி வெப்பூலா மாசில்லா 
பொன்முள்ளி சுக்கு யிட்டாயி கியாழமிடில் சென்மம் 
சேஷ்ட்டும் சுரம்போம் செப்பு . 


ஆனந்த மனோன்மணி 


அங்கயற்கண்ணி அம்பாள் 


கிருபைதரவேணும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வெண்பாக்கள் சரியில்லை . பிழைகள் மலிவு 

இதில் , வாதசுரம் . அண்டவாதம் , பித்தம் , வாயு , கரப்பான் , வீக்கம் முதலானவை 
கட்கு மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


2326 


சுவடி எண் : 


1262 - c 


அகத்தியர் வைத்திய அவையடக்கம் 


100 


ஏடுகள் : 60 { 33-119 ) இடையிடையே ஏடுகள் இல்லை கி . எண்ணிக்கை : 100-110 
அளவு : 28x3 செ.மீ. 

பக்கத்திற்கு : 5- 6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
பொருள் : மருத்துவம் நிலைமை : 

முழுமை : முற்று முளது( ? ) 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 

ஆதியந்த மில்லாத பொருளைப் போற்றி 

அறையிறேன் 
வேதையுடன் வைத்திய முறையும் நீக்கி 

விள்ளாத கருவையெல்லாம் விளக்க மாக 


.... 


10 


146 


தமிழ்ச் சுவடிகளின் 


. 


நாதமொன்றா பெருவெளியில் விந்துண் டாக்கி 

நாலாறு ஆதார மதிலுண் டாக்கி 
சாதியென்ற சாதியெல்லா மதிலுண் டாக்கி 

தத்துவங்க ளாகி நின்ற தனைத்தும் பாரே ! 


- 1 


முடிவு : 


நன்னாரி பெருங்குமிழ் நெருஞ்சி பற்படாகம் 
சிறுகாஞ் சோரிமுத்தக்காசு , பெருவாகையும் சிந்தித் தண்டு 
பாதிரி முன்னை சுக்கு செறுதேக்கு கண்டங்கத்திரி 
வகைக்கு பலம் 5 ங் கூட்டி................. வடிகட்டி 
அந்திசந்தி கியாழம் இட்டுக் குடுக்கவும் 
கைப்பு புளிப்பு புகையிலை ............. மோர் தள்ளுபடி 


சிவமயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 66 - ஆம் பாட்டுக்குப்பின் பாட்டெண் இல்லை , ஏட்டுக்கு ஒரு 
பாடலாக 
எழுதப்பட்டுள்ளது . சிவமயம் முதலானது கூறப்பட்டுளது . 


இதில் , எலுமிச்சம் பழ எண்ணெய் , பொன்னாங்காணித்தயிலம் , நெல்லித் தயிலம் , 
நிலப்பனைக் கிறுதம் , மூலச் சூட்டுக்குத் தயிலம் , புளியாரைக் கிறுதம் , ரசபற்பம் , கூழ் 
பாண்ட கிறுதம் , செம்முள்ளித் தயிலம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2327 


சுவடி எண் : 1262 - d 


ஞான வெட்டி வைத்திய முறை 


ஏடுகள் : 22 

கி . எண்ணிக்கை ; 300 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது . 


அளவு : 28x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


18 வது தொகுப்பு 


147 


தொடக்கம் : 


வெற்றிதரும் ஞான வெட்டி ஆயிரத்தின் மேலாக 

வயித்தியத்தை விளம்புவேன் நான் 
சித்தமுள்ள காயசித்தி மாய சித்தி 

திறமான வாதசித்தி வசிய சித்தி 
இத்தலத்தி லுள்ளோர்கள் மறைத்த தெல்லாம் 

இயம்பினேன் நுலினிலே எளியோர்க் காக 
சத்தமுண்டா கர்ப்பவாக கொண்ட பேர்கள் 

ண்டனையுஞ் செயிக்க லாண்டே கேளீர் ! 


முடிவு : 


தத்தையா 


ஓட மதில் வருகின்ற சுவாசத்தைப் ழைய 

ஒன்பது வாசலுங் கட்டி யிருக்கும் 
திடமுடன் கம்பத்து நுனியிலே கட்டித் 

தீண்டாத மணிவிளக்கைத் தாண்டாம லேத்து 
புடம் வைத்துக் கருவிகளைச் சுட்டே அறுத்து 

பூறகப் பஞ்சர சரத்தையும் மூட்டி 
நடமாடும் சுக்கானை மய்யத்தில் பூட்டி 

நாடியே மது ஒன்று காயசித்தி யானேனே ! 


- 63 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தரு , வைத்தியம் ,, நொண்டிச்சிந்து , விருத்தம் , காயம் , 

பூரணம் , 
வெண்பா , கொச்சகம் , வா தவிதி , வெற்றி , முதலான தலைப்புகளில் மருத்துவம் 
கூறப்பட்டுள்ளது . 


148 


தமிழ்ச் சுவடிகளி 


வரிசை எண் : 


2328 


சுவடி எண் 


: 1262 - e 


தூது லெட்சணம் 


ஏடுகள் : 8 ( 17-24 ) 
பக்கத்திற்கு : 5 5 வரிகள் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 120 

அளவு ! 28 , 3 செமீ . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இலக்கியம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


தூதன் வந்து திறக்கும் வடிவு மாகும் 

சொல்லுங்குறி தெ ........... ங்குறி பல்லின் குறியும் 
நீதியுடன் சொல்லுகிறேன் ராகுவின் 

நிலையிற் பதறிவந்து நின்று சொல்லினும் 
செய்யபூச் சூடி வரினும் கருந்துகில் செய்யதுகில் 

புனைந்து பய்ய வரினும் 


முடிவு : 


சடந்தழ னெவோதும் பின்மெய் சிவக்கின்றண்ணிரிற் 
பொட்டிடிற் காழ்ந்தமிழ்ந்தின்ன 
பிடித்தகை விரலின் நெட்டி பறந்திடன் 
பலந்தி முத்தி மயிர் வலுத்திருக்கின் 
ஊன்றிடுங் குடோரி யிடின ........ரெத்தம் மொருகின 
வாதாதி னொண்டு நடக்கிதில் 
தோன்றிடு மாவியுள்ளே அடக்கமாய்ச் 
சூச்சமதாய் யிருக்கும் மாறாச்சி யறிவேன் . 

இந்தக் குனத்துக்குப் பெரிய நாயகியம்மன் 


துணை . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு ; 


இது , தூதுவனை வருணிக்கு முகத்தான் அவன் இலக்கணங்களை அறியச் 
சொல்லுவது . 


18- வது தொகுப்பு 


49 


வரிசை எண் : 


229 


சுவடி எண் : 1252.f 


மருந்து வகை 


ஏடுகள் ; 

4 ( 25--28 ) 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
நிலைமை : 


கி , எண்ணிக்கை : 

60 

அளவு : 28x3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


விருத்தம் 


அடக்கமென் றறிந்த போதே 

அவர்தலை உச்சி கீறி 
குடத்துவாய் ஏட ழுத்தி 

கொடம்புரை யடைத்த மன்னர் 
வெடித்திடும் வேளை சாத்தை 

விட்டுமேல் லோட்டை வைத்து 
கடுக்கென வெடிக்க மீண்டு 

கடுவிழங் கடிவார் நாளும் 


- 1 


முடிவு : 


அரைத்தே வழித்தெடுத்து வெள்ளை 

யாடையில் பூசித் திரியாக 
திரித்தே அனற் கொளுத்தி 

தண்டிற் செ : றிடும் நாளறத் 
தின்ற பூகவே புகைத்தா 

லடக்க மேழும் என்றும் 
பொதித்தார் ஆருடஞ் ராதித் தாரே ! 

குருபாதமே கெதி 


பெரியநாயகி அம்மாள் துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மருந்து வகைகளெல்லாம் தத்துவ ரூபமாகக் கூறப்பட்டுள்ளன . 


150 


தமிழ்ச் சுவடிகளின் 


வ 


ரிசை எண் : 2330 


சுவடி எண் : 1262 - g 


கெருடத் தியானம் 


50 


ஏடுகள் : 4 

கி . ஏண்ணிக்கை : 
பக்கத்திற்கு : 3-5 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 

28X செ.மீ. 
பொருள் : மாந்திரீகம் 
ஏழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் ; 


விருத்தம் 


நச்சர வாதியாக 

நயந்தசிற் றெரும்பீ றாக 
கொச்சைமா னிடரைத் தீண்டி 

கொடுவிஷம் தலைமேல் கொண்டால் 
வைச்சமந் திரத்தி ரத்தால் 

மருந்தினால் தீரா விட்டால் 
உச்சித மாகத் தீர்க்கும் 

கருடனை உரைக்க லுற்றாம் 


- 1 


நூல் 


வேதியர் குலத்திலகன் காசிபர்க்கு 

விந்தை பயின்றெடுத்த கனயோகன் 


முடிவு : 


மேலான விண்ணில் பயந்து திசை யெட்டும் விளங்கவே 
இருளெனும் களங்கமற வருவராக நினைந்து கருடன் 
மனதினில் தியானிக்க வல்ல விஷங்கள் பருதியைக் கண்ட 
பனிபோல் தட்டு கெட்டுப் பறந்திடுமே மெய்யுற சிறந்திடுமே . 


கெடுத்தியானம் 


முற்றும் 


அரிநாராயணன் கிருபா கடாட்சம் 


காலம் : 


இல்லை 


151 


18 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


தியானிக்கப்பட வேண்டிய 


மந்திரத்தைக்கூறும் 


இதில் , பாம்பு கடித்தவுடன் 
முறைமை கூறப்பட்டிருக்கிறது . 


வரிசை எண் : 2331 


சுவுடி எண் : 1262 - h 


சித்திர ஆருடம் 


ஏடுகள் : 35 ( 33-67 ) கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 28x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 3-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


விருத்தம் 


துதித்திடும் பனிக சான் குன 

றொத்த மொடுக்கந் தானும் 
விதித்திடும் வெவ்வே றான 

சாதியின் விதங்கள் தானும் 
பதித்திடும் மெயித்தா லுத்த 

குணங்களும் பகர்ந்தே விப்பால் 
கதித்திடு லிமத்துக் கெல்லாம் 

மருந்துதனைக் கழல லுத்தேன் . 


- 1 


மந்திர தந்திரத்தால் மணியின் மருந்தினால் 

சூத்திரத்தா எலந்த விதமும் 
முந்திடும் விடங்க லெல்லாம் மதித்திடும் 

முதியவர் சிறியவர் ரேவ ரென்னினும் 
தரைமீது ஒருநூறு பருவமும் சரியாக வேயிருந்து 

தாழா வாழ்த்து 
திருமகள் விளங்கப் பெற்று பதினாறு 

சிறுவரைப் பெற்று முத்தி சேர்ந்து வாழி ! 


152 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஸ்ரீமந் நாராயண சுவாமியார் கிருபா கடாட்சம் 
சிவசுப்ரமணியக் கடவுள் பாதமே கெதி 
மனோன்மணியாகிய பெரிய நாயகி அம்மாள் 

சதாகாலமும் துணை செய்ய வேணும் 


காலம் : 


விகுருதி வருஷம் ஆவணிமாதம் , 2 - ம் தேதி மந்தவார நாள் 
சித்தர் ஆருடம் எழுதி முகிந்தது . 


முற்றும் . 


நந்தி ஈசுபரர் துணை , 

பரமசோதி அம்மாள் துணை . 


ஸ்ரீ ராமசெயம் . 


குறிப்பு : 


இதில் , தலைப்பு இல்லை இறுதியில் உள்ளது கொண்டு தலைப்பு கொடுக்கப் 
பட்டது . 


இது , எமது சுவடி எண் 21 - a / D29 முதலானவற்றின் வேறானது , சித்தர் ஆருடம் 
என காலம் பகுதியில் உள்ளது . 


இதில் , விஷம் அறிய , சோதனை , நசியம் , ஒத்தடம் , தூவாளை , உள்ளுக்கு 
சூரணம் , நசியப் . தயிலம் . விரியனுக்கு மனோன்மணி தியானம் , வீரியத்துக்கு , வண்டு 
கடிக்கு , பச்சோந்தி விஷத்துக்கு முதலானவை உள்ளன , 


*** 


வரிசை எண் : 2332 


சுவடி என் : 1262 


வைத்திய வாகடம் 


ஏடுகள் ! 81 கி . எண்ணிக்கை : 

1600 

அளவு : 

28x3 செ.மீ. 
பக்கத்திற்கு 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


8 - வது தொகுப்பு 


153 


தொடக்கம் : 


தினம் வயிறு வலிக்கிறதுக்கு அவுழ்தம் 


பேயன் வாழைப்பழம் சீப்பு - 1 கொம்புத் தேன் படி கால் 
பசுவின் பால் படி கால் சீனிச் சக்கரை பலம் 
எலுமிச்சம்பழம் 1 


இந்த அஞ்சுங் கூட்டிக் கையினாலே பிசைந்து சாப்பிடவும் தீரும் . 


முடிவு : 


- 


சுக்கு பலம் 1 சீரகம் பலம் - 1 நெல்லிமுள்ளி பலம் கால் 
சாதிக்காய் இந்த நாலும் இள வறல் கொண்டு இடிச்சு 
சூரணம் சர்க்கரை பலம் நாலரை கலந்து வெருகடி தின்று 
வெந்நீர் குடிக்கவும் . 


புளி , புகையிலை , நல்லெண்ணெய் ஆகாது . வயத்துக் கடுப்பு , கடுப்புக் கழிச்சல் , 
மூலக் கடுப்பு சகலமும் தீரும் . 


பெரிய நாயகி அம்பாள் துணை 


சற்குரு கிடாட்சத்து னாலே 


காலம் : 


விகுருதி வருஷம் , ஆவணி மாதம் 3 - ஆம் தேதி வரையில் இந்த வாகடம் 
340 ஏடும் திருவேங்கடம் எழுதி முகிந்தது . 


முற்றும் 


வேதாந்த சற்குரு பாதமே கெதி 


சற்குரு சுவாமி ஆதிமூலந் துணை 


திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


இதில் , வயிரவன் மாத்திரை , விப்புருதிக்கு . நில ஆவாரைச் சூரணம் , ஈரல்குலை 
எரிவுக்கு . அடிவண்டல் சுண்ணாம்பு நிறமாயிருக்கிற நீரிழிவுக்கு , காமாலை , பாண்டு , 
சோகை , வீழ்பாண்டு , பித்த வெட்டை , கைகால் எரிவுக்கு , சுரத்தில் வலி இசுவுக்கு 
வலி குன்மத்துக்கு முதலான பலவகை நோய்கட்கு மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


154 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2333 


சுவடி எண் : 1263 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 15 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 36x3 ; செமீ 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வயித்தியம் 1500 - க்குச் சுருக்கம் 
குருதூல் அன்பது . வயித்தியம் 

எட்டினரச் சூரணம் 


-- 


போகுமப்பா மருந்துவகை யோனிக்குள் பூச 

பூட்டுரே னிடைபாகம் பிரித்துக் கேளு 
ஆகுமப்பா வகையொன்று பணவிடைதா னொன்று 

ஆண்பிள்ளைக் கவ்வண்ண மரைத்துப் பூசி 


முடிவு : 


தேங்கியதோர் தேகமெல்லாம் புகைத்து நன்றாய் 

தினமொன்று மூன்று தினம் புகைக்கும் போது 
ஏங்கியதோர் தேவதையும் பூதப் பிரேதம் 

ஏவலொடு பசாசுவகை எல்லாம் போமோ 


1109 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , உதிரி ஏடுகள் உள்ளன . அவை , 2,2,2,4,5,6,7,8,12,14 , 15,22, 24,27,30 
ஆகியவை . 


இதில் , குஷ்டத்துக்கு எட்டிவிதைச் சூரணம் , சாத்திரபலன் அறியும்படி மேக 
வெட்டை , அரையாப்புக்கு எண்ணெய் , வாத செந்தூரம் , ஆறுசரக்கு , வயிரவர் பூசை 
எட்டு சரக்கு லேகியம் , அயச் செம்பு முதலியன உள்ளன . 


18 - வது தொகுப்பு 


15 ) 


வரிசை எண் : 


2333 - a 


சுவடி எண் : 


1234 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 36x3 ! செ.மீ. 
பக்கத்திற்கு : 6- 8 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் முதலானோர் பொருள் : 
மருத்துவம் நிலைமை : 

முழுமை ! முற்றற்றது எழுத்து : தழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ராமதேவர் சோசியம் -120 
சற சாஸ்திரம் முழுவதும் 


அண்டமெனும் கேசரியின் பாதங் காப்பு 

அருள் பெருகும் பூரணத்தின் அறிவே காப்பு 
குண்டமெனுங் குண்டலியாள் குறியே காப்பு 

குருவான பராபரத்தின் குணமே காப்பு 
மண்டலங்கள் மூன்று மொன்றாய் நிறைந்து நின்ற 

மகத்தான ரவிமதியின் சுடரே காப்பு 
பிண்டமெனும் பொருளான அண்ட பிண்டம் 

பேரண்டம் நிறைந்திருந்த கணபதியே காப்பு 


ܐ 
ܝܗ 


முடிவு : 


மகாதம்பனம் 


நீர்முள்ளி ....... த்தில் 
அரைத்து மிளகளவு உண்டை பண்ணி 
நிழலுலத்தி சாயுங்காலம் 4 நாழிகை யிருக்கையில் 
ஒரு குளிகை தின்னவும் , அரைப்படி பசுவின் 
பால் சாப்பிடவும் , புளி தள்ளி சாப்பிடவும் 

கை கண்டது 


காலம் : 


தாரண வருஷம் ஆவணி மாதம் 5 - ஆம் தேதி திங்கட்கிழமை எழுதி 
முடிந்தது . நாச்சிமுத்துப்பிள்ளை படிக்கிறது . 

இருப்பிடம் மாயாதவான் . 


156 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , முதல் ஏட்டில் சித்திரவட்டங்கள் வரையப்பட்டுள்ளன . தேளுக்கு மருந்து , 
மேருவுக்கு மேற்கே , தெற்கே , சகல ரெண களும்பு , அறுவகை செயநீர் , விரசுத்தி , 
லிங்கசுத்தி , கற்பூர சிலாசத்து , சுத்தி , தாளகஞ் சுத்தி முதலியன உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2334 


சுவடி எண் : 1265 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 36X3 : செ மீ . 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் முதலியோர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


இராமதேவர் சூத்திரம் - ஐந்நூறு 


ஆதியந்த மே நிறைந்த சோதி பாதம் 

அகண்ட பரிபூரணத்தின் அறிவிலக் குட்டில் 
பாதியாய் முப்பொருளு மூன்று மொன்றாய் 

பரவெறியாய் நின்றபரா பரையின் பாதம் 
நீதியாய் வராணத்தின் முகவன் பாதம் 

நிறைந்தமலர் வாணிகுரு கந்தன் பாதம் 
சோதியாய் நாதாக்கள் பாதம் போற்றி 

சொல்லுகிறேன் சூத்திரத்தைச் சொல்லு வேனே 


முடிவு : 


கெசப்புடம் போட்டால் வங்கம் சோளப் பொறிபோல 
மலர்ந்துபோம் எடுத்துத் துணிக்கி வைத்துக் கொண்டு 
தேன் நெய்யில் பணவிடை கொடுக்க , வாதம் , சூலை 
மேகம் போம் . 


வேறு 


கல்நார் நறுக்கி அதில் பெருக்கம் பால்விட்டு 
வெய்யிலிலே வைக்க எல்லாம் உண்டையாய்ப் போம் , 


18 - வது தொகுப்பு 


157 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ரோமரிஷி சுருக்கம் -100 , சூலை 18 - க்குக் குறை நோவு , கிரந்தி அரை 
யாப்பு , வெட்டை , கைமுடக்கு , கால் முடக்கு , தாமிர பற்பம் , மால் தேவி பற்றம், 
பதினாலு சரக்கு செந்தூரம் , வீரக்கட்டு சுன்னம் , 

வாடை , வாதமுறை , ரோமரிஷி 
நாயனார் சுருக்கம் .100 , நவ மூலத்துக்கு லேகியம் முதலியன உள்ளன . ஷை நூல்களில் 
சில பாடல்களே உள்ளன . 


*** 


வரிசை எண் : 


2335 


சுவடி எண் : 1.66 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 118 

எண்ணிக்கை 4000 

அளவு : 36X3 , செமீ . 
பக்கத்திற்கு : 6-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் முதலானோர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


குன்மவலிக்கு மருந்து 


வெடியுப்பு . கல்லுப்பு , பூநீர் இந்த மூணு 
மருந்தையும் கொடிவேலி வேரும் 
எருக்கம்பால் விட்டு அரைத்து க்ஷ இலைச் 
சாறும் விட்டு அரைத்து வில்லை தட்டி 


முடிவு : 


மெழுகில் கடுகள வெடுத்து வையடா 

கடிவாயில் வெதுப்பித் தானே ! 


- 984 


தானென்ற கடிவாயில் வைத்துச் சேர்த்து 

தலைமேலே யேறிநின்ற விஷங்க ளெல்லாம் 
கோனென்று குருவருளால் விஷங்கள் சேர்த்துக் ......... 


காலம் : 


இல்லை 


158 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , காப்பேட்டில் பாதி இல்லை , பின்பக்கம் எழுதப்பட்டுள்ளது , இருமலுக்குச் 
சூரணம், உஷ்ணவாயுவுக்கு லேகியம் , வண்டுகடிக்கு மருந்து முதலியன 21 - ஆம் ஏடு 
வரை உள்ளன . 22 - ஆம் ஏட்டில் , அகத்தியர் பூரண சூத்திரம் 216 என்றுளது . 
தொடர்ச்சி இல்ைைல , பாட்டெண் இல்லை . வீரம் செந்தூரம் , மதன சிந்தா மணிக் 
குளிகை , நாசியடைப்பு , நீர்ப்பாச்சலுக்கு நசியம் முதலியன உள்ளன . 


-- 


வரிசை எண் : 2336 


சுவடி எண் : 


12.7 


வைத்தியத் திரட்டு 


J டுகள் : 26 

கி . எண்ணிக்னகை : 500 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 26x31 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


கடுகெண்ணெய் 


பாடினேன் கடுகெண்ணெய் படிதான் ஒன்று 

பண்பான பெருங்காயம் , வசம்பு சுக்கு , 
நாடி யே கருநாவி , சாம்பி ராணி , 

நாயகனே வெள்ளுள்ளி யோமம் குப்பை 
ஆடினேன் மாவிலிங்கப் பட்டை கூட 
அடவாக வகை வலை 

கைக்கி விராகன் மூன்று 
கூடினேன் மேனிச்சார் விட்ட ரைத்து 

குணமாகக் கடுகுபதம் தனில்வ டித்தே ? 


1 


தரவு : 


62 


கற்மகாண்டம் முன்னூறு வியாதி வகைக்கி 
பூரணம் 205 


( 6 


டிெ 


லோக கற்பம் - ப ... டுகுற நோய் , குஷ்டம் , சூலை 
காந்தம் த ................ பற்பம் 


* 


காலம் : 


இல்லை 


18 - வது தொகுப்பு 


159 


குறிப்பு : 


இதில் , சூதக செந்தூரம் சாதிலிங்கக் கட்டு , வலிப்புகளுக்கு . அக்கினி மந்தம் , 
சின்னபறணி , குளிகை , கன மின்னல் , சிமிட்டு வெட்டுதல் , இதுக்குத் தயிலம் , சூதக 
வலிக்கு , வெடியுப்புத் திராவகம் , அயகெந்தி , செந்தூரம் முதலியன உள்ளன . 


*** 


வரிசை எண் : 2337 


சுவடி எண் : 1268 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 20 15-36 இடையிடையே ஏடுகள் இல்லை ) கி . எண்ணிக்கை : 200 
அளவு : 30x3 செ.மீ , 

பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : பலர் 
பொருள் : மருத்துவம் நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


வெ யெட்டி லொன்றைய்க் கசுர வாங்கி 
இருநீரும் கிடாரத்திலே விட்டுப் பின்பு 
பால்வகையாம் நால் மரத்தின் பட்டை 
வகைக்குப் பலமூன்று நலமான 
ஆவரையின் பட்டை பலமூன்றே ! 


15 


முடிவு : 


வீறான எழனி யது பத்து நூறு 

வெள்ளியென்ற கிழமைக்குப் பழந்தானூறு 
சாறான யிளனியிதில் பழம்பி சைந்து 

சண்முகனார் தமையனுக்கு அபிஷேகஞ் செய்ய 


1 


- 


163 


செய்த பின்பு தேங்காயை எடுத்தெறிந்து 
சிதற 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மேகத் தயிலம் , சயரோகலிதி , தாளகநீறு , தயிலம் 

வாதராசாங்கம் . 
பதினெட்டு குட்டத்துக்குத் தயிலம், வாதம் , காரம் நிவர்த்தி , அயச் சவ்வீரம் , செந்தூரம் 
பித்தக் கிரிகை பதினெட்டுக்கும் ஆகியவை உள்ளன . 


160 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


2338 


சுவடி எண் : 


1269 


வைத்தியத் திரட்டு 


i 


ஏடுகள் : 65 

கி . எண்ணிக்கை : 1400 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் ; பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 22 * 3 செ மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


......... 


ரைது 


முரிப்பற்றும் மலையும் சடுதி 

வலைவைக் குறைத்து 
குணவாதம் கொடிய கரப்பான் னிதுவாமே ! 


107 


முடிவு : 


வெள்ளைக் குன்றி நிலவாகை 

வேண்டு துகிள்க்காய் கெல்லியுடன் 
கள்ளச் செம்போலை நெருஞ்சியுடன் 

காட்டில் மலைக்குமிழ் சங்கம்வேர் , 
மெள்ளச் சிவனார் வேம்புடனே 

வேணு மமுக்கிப் பிரம்பின் வேர் 
விள்ளச் சத்திரக் கள்ளியின் வேர் 

வியறா முத்தத் தாளிச 


( இவ்வளவே உள்ளன ) 


இல்லை 


தறிப்பு: 


இதில் , 16 - ஆம் ஏடு முதல் தொடங்குகிறது . இடையிடையே 
இருக்கும் ஏடுகளும் பழுதுபட்டுக் காணப்படுகின்றன . 


ஏடுகள் 


இல்னல 


இதில் , வாத குன்மம் , சிலேற்பன குன்மம் , அக்கினி மந்தம் , ஆதாரவாய்வு , 
ரெத்தப்பிரமியத்துக்கு நெய் முதலியன உள்ளன . 


AR 


18 - வது தொகுப் ! 


161 


வரிசை எண் : 


2339 


சுவடி எண் : 


127 ) 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் 69 கி . எண்ணிக்கை 2000 

அளவு : 42x3 செ.. 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழு ம : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


பெயர்த்து எழுதுகின்ற அளவுக்குத் தெளிவில்லை . செல்லரிப்பு அதிகம் , 


--00 


வரிசை எண் : 2340 


கவடி எண் : 1271 


வைத்தியத் திரட்டு 


எடுகள் : 102 

கி . எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 

ஆரிரியர் : 

பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 19x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெங்காரம் திப்பிலி பழங்கரிசி 
மிளகு கிராம்பு வகைக்கு பலம் --- . 
புழுங்கரிசி மாத்திரம் நெய்யில் வருத்துக் கொண்டு 
மற்றச் சரக்குகளை இடிதது வடி கட்டி 


முடிவு : 


திருமுலை சக்கரத்தாலே கட்டினேன் 
திருவடிவு சக்கரத்தாலே கட்டினேன் 


அம்மை ஆணை ஈசன் ஆணை 
ரிஷிகள் ஆணை என்மேல் வரப்பட்ட 
பேய் பிசாசு பில்லி சூனியம் 
அணுகாமல் அப்புறம் போக சுவாகா உரு 1008 


காலம் : 


இல்லை 


11 


162 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


சகல 


இதில் ஏடுகள் முன்பின்னாக உள்ளன . இதில் , பிள்ளைகட்கு , 

வியாதிக்கு 
எண்ணெய் , புண்ணுக்கு களும்பு , தாமிர பற்பம் , சகல சரக்கும் முறிவுகள் , வயத்துள 
வுக்கு , கிளிஞ்சி சுன்னம் , நாவறட்சிக்கு , மருந்தீட்டுக்குச் சிகிட்சை முதலானவை 
கூறப்பட்டுள்ளன. 


வரிசை எண் ; 2341 


சுவடி எண் : 


1272 


வைத்தியத் திரட்டு 


: 


ஏடுகள் : 28 

கி . எண்ணிக்கை , 50 
பக்கத்திற்கு : 3-6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிகப் பழுது 

ழுமுமை : முற்றற்றது 


அளவு : 24 x 3 செ.மீ ,, 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


க்கு 


உப்பு புளி , கைப்பு தள்ளி ஸ்நானமில்லாப் பத்தியம் 


தாளகச் சுன்னம் 


சுத்திசெய்த தாளகம் பலம் -1 பவளம் பலம் - 1 
பழச் சாற்றில் ஊறப்போட்டு , யெளந்த யெலை 
அரைத்துப் பவளத்தைப் பிசைத்து , புடம் போட்டு 
எடுத்துக்கொள்ளவும் 


முடிவு : 


லிங்கம் 


விராகனெடை 


4 


4 


ரசகற்பூரம் 
வெங்காரம் 


.. 


4 


வாளம் 


16 


ஆமணக்குப்பருப்பு 


8 


காலம் : 


இல்லை 


18 - வது தொகுப்பு 


13 


குறிப்பு : 


. 


இதில் , சக்கரை , லிங்க வெண்ணெய் , வங்க செந்தூரம் , பாசாணபற்பம் , வெட்டை 
மெழுகு , உருக்கு செந்தூரம் , தாம்பூர செந்தூரம் , வங்க பற்பம் , ரச்சுண்ணம் , முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் 


2342 


சுவடி எண் : 1273 


வைத்தியத் திரட்டு 


5 


ஏடுகள் ! 
5- 8 வரிகள் 
நிலைமை : 


எண்ணிக்கை : 50 அளவு : 24X3 செ.மீ. 

பக்கத்திற்த 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


துருசு வைப்பு முறை ; பல ஒன்னு வைப்பு 


....... 


புங்கம் வேர் இசை 

.... ச்சுப் பால் பிழிந்து துருசு 
நாள் ஒன்று ஊர வைத்து கல்வத்திலிட்டு அரைத்து . 
வில்லை தட்டி 


முடிவு : 


நவச்சாரம் பலம் ! 

ஆறையும் கூட்டி 
ஆட்டுப்பால் பழச்சார் விட்டு ஊற வைத்து 
ஏழு மட்டை புடம் போடவும் . வயறு யௌவு 
எல்லாம் போகும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , தாமிர சுத்தி , செந்தூரம் , குளிகை , தாளகம் முதலியன பேசப்பட்டுள்ளன . 


161 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2343 


சலடி 


எண் : 


1274 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 86 

கி . எண்ணிக்கை : 4000 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை . மிக மிகப் பழுது 

மை : முற்றற்றது 


அளவு : 32x 3 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


போது யெழும்புஞ்......... கொண்டு 
யிருதி தருபட ......... யென்று ரெண்டு லட்சம் 
உருச்செவித்து 

நருதியுடனதை 
யழைக்க அலைதானிற்கும் நாவெ ..... 

.... நாட்டி னோமே ! 


- 18 


..... 


முடிவு : 


உளுவையுஞ் சிராத்திரட்டி நெத்திலி யுறுதியாகும் 

கரியினைக் கூட்டிக் கொள்ளே ! 


- 143 


கொள்வது லோக பற்பம் 

கூறிய வகைவ கைக்கு 
அளிவது இடைக்குக் கெந்தி 

அதிலிடு களஞ்சி வீதம் 
தளவது குமரிச் சாற்றில் 


.... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , முதல் 4 ஏடுகள் இல்லை , 5 வது ஏட்டில் மேல் பாதி இல்லை . இடையில் 
50 - வது ஏட்டில் 94 - வது செய்யுள் முடிகிறது . அடுத்த ஏடு . 101 - வது ஏடு இதில் 118 
வது செய்யுள் தொடங்குகிறது . 


இதில் , இரண்டு நூல்கள் இருத்தல் வேண்டும் . அப்பிரக செந்தூரம் ; சயரோகம் 
வந்த வரலாறு முதலியன உள்ளன . 31 , 32 - வது ஏடுகள் பாதியாக உள்ளன , 


18 வது ,ொசப்பு 


165 


வரிசை எண் : 


1314 


சுவடி எண் : 


1275 


வைத்தியத் திரட்டு 


8 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு 
நிலைமை : 


5 . 


9 பேரிகள் 


எண்ணிக்கை : 350 

ஆசிரியர் : பலர் 
முழுமை : முற்றற்றது . 


அளவு : 

36x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


கலை ஞான சூத்திரம் - 120 
மேனிச் சூரணம் குன்மம் குஷ்டம் 
சில்விஷ கள் தீரும் சுருக்கம் 


காணலா மிந்திர சாலம் மயேந்திர சாலம் 

கருவான மோடியிலே யனந்தம் வித்தை 
பேணவே சாலவித்தை கருமான மெல்லாம் 

பிசகாமல் தோத்துமடா யிந்த நூலில் 


முடிவு : 


.. 


சொல்லடா அஞ்சாநாள் கொல்லும் கொல்லும் 

துஞ்சாறில் ... திங்களொரு யேழு யேழு 
சொல்லடா புனர்பூச நாள்வந்த ரூட்சை 

தீர்ந்துபோம் பதினோரு நாளில் தானும் 
புல்லடா பூசநாள் வந்த 


........ 


காலம் 


இல்லை 


குறிப்பு 


இதில் , கரிப்பான் சூரணம் , சோகை , பாண்டு , சுரத்துக்குக் செந்தக பாத்திரை 
இஞ்சி லேகியம் , வீரமெழுகு . நாகக்கட்டு , சாதிலிங்க சுத்தி , கெந்தக சுத்தி , மனோசிலை 
சுத்தி , தரளக சுத்தி முதலியன உள்ளன . 


பின்னர் . பழனி பிலே பிரம்மாவுக்கு சாபந்தீர்த்து , மேருவுக்கு வடகிழக்கு மனிதர் , 
மேருவுக்குத் தெற் தம் மனிதர் விபரம் 160 பாடல் என்ற தலைப்பு உளது பாடலும் 
உளது . 


*** 


16 ) 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2345 


கவடி எண் : 


1276 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 30 

கி . எண்ணிக்கை : 

400 

அளவு : 28x3 செமீ . 
பக்கத்திற்கு : 3-- வரிசள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


லிங்கக் குழம்பு ; சகல வியாதிக்கும் ஆகும் 


லிங்கம் 


விராகனெடை 


4 


1. 


2 


- 2 


ரசகற்பூரம் 
வெண்காரம் 
சத்தி வாளம் 
சின்ன முத்துப்பருப்பு 


3 


: 


--- 


முடிவு : 


செவ்வாய் 


புதன் 


3 மணி முதல் 4 மணிவரை 
12 

1 } 
1 

3 


விழாழன் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , காலில் வாதம் பிடித்த பேர்களுக்கு மருந்து , வெடியுப்புக் கட்டு , பிள்ளை 
யுண்டாக கட்ட , தாளகச் சுன்னம் , வீரபஸ்பம் , கிராணிக்கு லேகியம் , அஞ்சாங்காச்சல் , 
வயத்து கிராணிக்கு மருந்து , லிங்கக்கட்டு , தாளகக் கட்டு . வீர செந்தூரம் , பெரும் 
பாட்டுக்கு , மருந்து முதலியன உள்ளன , உ திரி ஏடுகளாக உள்ளன . 


18 - வது தொகுப்பு 


167 


வரிசை எண் : 2346 


சுவடி எண் : 1277 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 7 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் 

ஆசிரியர் ; பலர் 
நிலைமை : 

முபூமை : முற்றற்றது 


அளவு : 36x3 செமீ 
பொருள் : மருத்துவம 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


அயச் செந்தூரம் 


அரைப்பொடி பழச்சாற்றில் சுத்திசெய்து 
சித்துக் கலையத்தில் கோவைச்சார் நிறைய வாரு 
மூன்று நாள் ஆனபின் சாறுமட்டும் மூடி வைத்து 
சாருசுண்ட குளம்போ டொக் . 


முடிவு : 


பானையில் கொள்ளும் செலம் விட்டு வாய்க்கு 
சீலை வேடுகட்டி கருங்குருவைப் பச்சரிசி மாவும் 

நாளியாவது புட்டுச்சுட்டு எடுத்து 
வெய்யலில் காயவைத்து எடுத்துக் கொண்டு 
மூணுநாள் சாப்பிடவும் , இது இச்சாபத்தியம் . 


யிது 


...... 


தேவிதுணையுண்டு 


சாலம் 


இல்லை 


குறிப்பு : 


இது , மை பூசப்படாத சுவடி . 28 , 29,31,32,37,40,41 ஆகிய ஏடுகள் உள்ளன . 


இதில் , அஞ்சு நீர்க்குறிப்பு , 

வெடியுப்பு , நவச்சாரம் , 

கடன் , பூரனாதி 
லேகியம் , நாராயணசாமி முறை , வெள்ளி வித்தை , பூத வகை சரக்கு , வண்டுகடிக்குப் 
புட்டு உள்ளுக்கு முதலியன உள்ளன . 


1.8 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2347 


சுவடி எண் : 


1278-2 


தெட்சிணாமூர்த்தி பரிபாஷை முதற்காண்டம் 


ஏடுகள் : 15 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 26x3 ! செ . மீ . 
பக்கத் ற்கு : 1 ) -11 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


பரமஞா னோதை யத்தின் 

பரஞ்சுட ருலகுக் கெல்லாம் 
சிரமென வுதித்த ஞான 

தெய்வ நா யகன்றாள் போற்றி 
வரமென வகார யோக 

மனுப்பினூல் பாஷை யெல்லாம் 
குருமுனி தமிழால் செய்ய 

குமரன்ஐங் கரன்தாள் காப்பே ! 


முடிவு : 


தாக்கிப்பா ரிந்தநூ லஞ்சு காண்டந் 

தான் பார்க்கில் சமுசியங்கள் தட்டுண்டே போம் 
நோக்கிப்பா ரிந்த நூல் தனக்குச் சாட்சி 

ரோமரிஷி அந்நூறும் நந்தி நூலும் 
தேக்கிப்பா ரிதுனாலே தெளியா துண்டோ 

சிவசிவா குருத் தேடி திரிய வேண்டாம் 
பாக்கியமாம் நூலினிலே ரெண்டாங் காண்டம் 

பாடுகிறேன் முதற்காண்டம் பாவு முற்றே 


- 


101 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


ஏடுகள் சல்லடைக் கண்ணாக உள்ளன . 
இதில் , அஞ்சு சுன்ன விபரம் , நிலம் நாலுக்கு மிடங்கள் , மாதம் 

அறிய இடம் 
மாறுபாஷை பேரு அறியும்படி , பாஷையாய்ச் சொன்ன அட்சரம் , பேருகளறிய 
முதலியன உள்ளன . 


*** 


18 - வது தொகுப்பு 


69 


வரிசை எண் : 2348 


சுவடி எண் : 1278 - b 


தெட்சிணாமூர்த்தி பரிபாஷை 2 - ஆங் காண்டம் 


ஏடுகள் : 14 { 16-29 ) கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 26x31 செமீ . 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வழலைக் குருமுறை 


முத்தணி நகையாள் வேத 

முதல்வியைப் பாகம் வைத்த 
சுத்தமெய்ஞ் ஞான தீபச் 

சுடரெனுஞ் சோதி பாதம் 
நித்தமுந் தொழுது போற்றி 

நீதி சொற் பாஷை நூலின் 
புத்தமு திரண்டாம் காண்டம் 

பொருளினைப் புகலு வோமே ! 


முடிவு : 


கூரான யிக்காண்ட மிருநூறுக் குள்ளே 

வழலைகுரு செய்கின்ற மார்க்கஞ் சொன்னேன் 
கூரான மூன்றினிலே கற்ப மூலம் 

குணயான யிடைபஞ்சி கரணஞ் சொல்லுந் 
தூரான காலிலே யோகஞ் சொல்வேன் 

சுத்தவுப்பை யெடுக்கும் வகை யஞ்சில் சொல்லும் 
சீரான உப்பெடுக்கும் வகையைப் பாரு 

தெளிவான ரெண்டாங்காண்டஞ் சிவ நூல் முற்றே 


100 


காண்டம் ரெண்டுக்குத் திருவிருத்தம் - 200 

குருகடாட்சம் துணையுண்டாகவும் 


தெட்சணாமூர்த்தி பாதமே கெதியுண்டாகவும் 


காலம் : 


இல்லை 


170 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , வழலை நாலுக்கும் . பேர் அறிய , வழலை மார்க்கம் , கும்பிடுகல் சுண்ணம் . 
அண்டச்சுன்னம் , வழலை முறை , வெடியுப்புத் திராவகம் சிவசுண்ண வழலை முதலியன 
கூறப்பட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் 


: 


2349 


சுவடி எண் : 1278 - C 


தெட்சிணாமூர்த்தி பாரிபாஷை 3 - ஆங் காண்டம் 


டுகள் : 14 ( 30-43 ) கி , எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 10 -11 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 
நிலைமை 

முழுமை : முற்றுமுளது 


பொருள் : 
எழுத்து : 


அளவு 26 x 3 , செ . மீ . 

மருந்துவம் 
தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


நடுக்காண்டம் பாடுதற்கு ஐங்கரனே காப்பு 

ஐங்கரனே யென்னாளும் பாதம் போற்றி 
முடுக்காண்ட மெனையாண்ட சோதி பாதம் 

முனையாக நின்றதொரு வையர் பாதம் 
திடுக்காண்ட ...... ருடவுத் தாரத் தாலே 

தெரிந்துரைத்தேன் ரோமரிஷி யந்நூ றாக 
படுக்கான்ற யிந்த நூல் மூன்றாங் காண்டம் 

பாயிரமா யய்ங்கரனே காப்புத் தானே ! 


-- 


1 


- 


டிவு : 


நோக்குவது பூரண சந்திரனை நோக்கி 

நுண்மையுடன் பூரணமாய் நின்றா யானால் 
நாக்கு நுனி யந்தமதில் வாசி நின்று 

நலுங்காமல் தீபமதில் நாடும் பாரு 
வாக்குமன தொன்றாகி மூணாங் காண்டம் 

வங்கணமே கனபவுசு வாழ்வுண் டாகும் 
தாக்கமென்ற கொடுமைதனை யகத்தி மைந்தா 

சுகமான யிடமறிந்து சுகத்தில் முற்றே 


100 


காண்டம் 3 - க்குத் திருவிருத்தம் 300 

தெட்சணாமூர்த்தி 

கிருபையுண்டாகவும் 
வாலாம்பிகை கிடாட்ச முண்டாகவும் 


113 -வது தொகுப்பு 


171 


லம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , பிராணாயாமம் , ஞான யிந்திரியம் , கற்ம இந்திரியம் , ஐம்புலன் . கானம் 
நாலு . வித்தியா தத்துவம் , வாக்காதி முக்குணம் , அண்ட மெழுகு முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2350 


சுவடி எண் : 


1278 - d 


தெட்சிணாமூர்த்தி பரிபாஷை 4 


ஆங் காண்டம் 


எடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 26x1 செ.மீ. 
பக்கத்திற்ரு : 10-11 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கக் : 


சதிரமா காண்டத்தைச் செப்பு தற்கு 

சதாசிவனார் பாதமது சிரசில் வைத்து 
நிரையமாஞ் சிவனுடைய வுத்தாரத் தாலே 

நித்தியார மென்குருவின் பாதம் போற்றி 
முறையமாம் ஞானத்தின் சமாதி காப்பு 

முச்சுடரா மணிமுடிக்கும் பரமே காப்பு 
கறையமா மணித்தாயார் காப்பு காப்பு 

கடந்து நின்ற கணேசன்றாள் பாதங் காப்பே ! 


முடிவு : 


மில்லையே பராபரத்தின் செய்கை தானு 

மிவ்வாறே யிருப்பாரென் றால கேளு 
தில்லையே பூரணத்தி னுள்ளே சொக்கி 

துரியத்தின் சுடர்போலே தேக மாகி 
மல்லையே மனத்தையந்த பூரணத்தில் மருவி 

மற்றதெல்லாம் விந்தையென்று தெளிந்தா ரானால் 
வில்லையே யருக்கெல்லா மனந்தான் காணு மிகுந்த 

கோபத்தைப் போக்கினவன் ஞானி முற்றே ! - 100 


| 2 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆக காண்டம் 4 - க்குத் திருவிருத்தம் 400 

வாலாம்பிகை துணையுண்டாக வேணும் 
தெட்சிணாமூர்த்தி கிருபா கடாட்ச முண்டாக வேணும் 

சிவகிருபை யுண்டாகவும் . 


5 16 ம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் வெடியுப்புச் செயநீர், அண்டக் குரு . அண்ட நீறு , அண்ட மெழுகு , சவுக்கார 
நீறு சமாதி , பாஷாணக்கட்டு , கழங்கு , நவலோகக்கழங்கு , முதலியன உள்ளன . 


வரிசை எண் 


. 


2351 


சுவடி 


எண் : 2178 - e 


தெட்சிணாமூர்த்தி பரிபாஷை 5 - ஆங் காண்டம் 


ஏடுகள் : 14 ( 57-70 ) கி . எண்ணிக்கை : 500 

அளவு 26x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : 

முற்றுமுளது எழுந்து : தமிழ் 


தொடக்ம் : 


பராபரமா யம்பரமா யஞ்சாங் காண்டம் 

பகருகிறேன் என்குருவின் பாதம் போற்றி 
தராதரமா யெனையாண்ட சோதி பாதந் 

தற்புதமே யற்புதமே மனமே யாகி 
யராதரமாய்ப் பூரணமாய் யேக மாகி 

யரகரா யேகாந்த சுரூப வெளியு மாகி 
மராமரமாய் மண்ணும்விண்ணு மொன்று மாகி 

மவுனமென்ற விநாயகனார் காப்புத் தானே ! 


1 


டி 


சித்தியாஞ் செய்வதார் வஞ்சு காண்டஞ் 

சியலுடனே பார்த்தவர்க்கங் கெய்துங் கெய்தும் 
பத்தியா செய்வதா லாதிமுத லந்தம் வரை 

பார்த்தோர்க்கங் கெய்து ... 


18 வது தொகுப்பு 


173 


முத்தியாச் செய்வதார் முதற்காண்டம் பிற்காண்டம் 

முனையான கடசியஞ்சாங் காண்டந் தானு 
மத்தியா செய்வதார் மூன்று காண்டம் 

மக்களே பாத்தவர்க்கு பத்தி முற்றே ! 


-- 100 


ஆக காண்டம் 5 - க்குத் திருவிருத்தம் 500 


சிவகிருபா 


காலம் : 


அகத்திய ரருளிச்செய்த பரிபாஷை காண்ட மஞ்சு விசுவாவசு வருஷம் மார்கழி 
மாதம் 11 - ந் தேதி , அந்தனப் பேட்டை கனகசபை எழுதி நிறைவேறினது . 


முற்றும் 


வாலாம்பிகை கிருபா கிடாட்ச முண்டாக வேணும் 


குறிப்பு : 


இதில் , சூடன் கட்டு , பஞ்சபட்சி பரமானக்குரு , நாலாமடி... முதலியன உள்ளன 
ஏடுகள் சல்லடைக்கண்ணாக உள்ளன . பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . 


வரிசை எண் : 


2352 


சுவடி எண் : 1279-4 


அகத்தியர் பரிபாஷை முதற்காண்டம் -100 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை : 450 

அளவு : 20x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து ; தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


நசித்துப்பா ரென்றுரைத்த தாயே 
+ 

+ 
நீவாவா வென்றழைக்க வருவேன் பாரே ! 


+ 


+ 


காலம் : 


இல்லை 


174 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1278 - போன்றது . காப்புச் செய்யுளின் மேல் மேற்கண்ட 
செய்யுள் மிகுதியாயுள்ளது . இடையிடையே ஏடுகள் இல்லை : 


இதில் , தலைப்பு அகத்தியர் பரிபாஷை என்றுளது அதில் தெட்சிணாமூர்த்தி 
பரிபாஷை என்றுளது . அகத்தியரும் தெட்சிணாமூர்த்தியும் ஒருவரா 

என்பது ஆய்வுக் 
குரியது . 


6. எண் : 


2353 


சுவடி எண் 1279 , 

.. 


தெட்சிணா 

ராமூர்த்தி பரிபாஷை 2 - ஆங் காண்டம் 100 
ஏடு கள் : 16 கி . எண்ணிக்கை 400 

அளவு : 20X4 செ.மீ. பக்கத்திற்கு 
10-11 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 1278 5 போன்றது . 


வரிசை எண் : 2354 


சுவடி எண் : 1279-6 


அகத்தியர் பரிபாஷை 3 - ஆங் காண்டம் 


100 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை 450 

அளவு : 20X4 செமீ 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் ; 


சிவமான பூரணமே நாத விந்து 
சின்மயமாய் நின்ததொரு பரமே யாத 

பதி 


18 - வது தொகுப்பு 


175 


முவமான மில்லாத பரந்த னக்கு 

முனையாகி நின்றதொரு நாதம் நாதம் 


முடிவு : 


சாடுவாய் சகலசித்தர் நூல்கள்க் கெல்லாம் 

சற்குருவா மின்னூல்தான் அஞ்ஞதாகும் 
யேடுவாய் யெந்தெந்த நூல்கட் கெல்லாம் 

இன்பமுள்ள முக்காண்டம் பூரணந்தான் முற்றே ! 


101 


சிவகுரு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் இடையிடையே ஏடுகள் முறிந்தும் சிதைந்தும் காணப்படுகின்றன . 


இது எமது சுவடி எண் 1278 - c ன் வேறுபட்டது போலும் 


*** 


1279 - d 


வரிசை எண் : 2355 


சுவடி எண் : 


அகத்தியர் பரிபாஷை 4 - ஆங் காண்டம் -100 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 20X4 செ.மீ 
பக்கத்திற்கு ; 10-11 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


வைத்தா லூசி நீர்தான் 
யூரான வூசி நீர் மூண்டாஞ் சுத்தி 

யுடன் செய்த காசிநீர் கருவைக் கேளு 
காரான கருவதுதான் காசி நீர்தான் 

காசியென்ற சிலா நதியா யமுனை தீர்த்தந் 
தூரான துங்கபத்திரி கோதா வேரி 

துருவமென சரசுவதியின் தீர்த்த மாமே ! 


-18 


176 


முடிவு : 


நாயரா மஞ் ஞத்தில் பிலித சித்தி 

நாதாக்கள் மறைநுால் குரு பீடம் 
ஆயராம் ஐயாயிரத்து சொச்சங் கண்டு 

ஆகதுகை யஞ்ஞத்தில் அடங்கிப் , போக 
நாயரா மகத்தியனுட அமுர்த வாக்கியம் 

நவரெத்தினம் நால்வேதம் முழுதுஞ் சொன்னேன் 
யாயரா முக்கருவாஞ் சூட்சா சூட்சம் 

ஆகிமுகிந்தது நாலாங் காண்ட முத்தே ! 101 . 


ஆக காண்டம் 4- க்குத் திருவிருத்தம் -400 . 
அகத்தியாதி நாம ஓம் சிங் மங் ரங் யங் வங் 

ஓகோகோ அகத்தீசர் நமா வென் றோதே . 


தேவிசகாயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தொடக்கம் 17 செய்யுட்கள் இல்லை , இடையிடையே ஏடுகளும் , தலைப்பும் 
இல்லை . பிழைகள் மலிந்துள்ளன . 


கடைசிப் பாடல் மிகைப் பாடல் போலும் , 


வரிசை எண் : 2356 


சுவடி எண் : 1279-8 


அகத்தியர் பரிபாஷை 5- ஆங் காண்டம் 


ஏடுகள் : 9 கி எண்ணிக்கை 250 

அளவு : 20x4 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 10-11 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அதியா முதல்வன்றா ளனந்தம் போற்றி 

அம்பிகை சத்தியுட கமலம் போற்றி 
சோதியாய் நிரஞ்சனமாய் குண்டலியே போற்றி 

சுழிமுனையில் கருவறிந்த பிரமனைப் போற்றி 


18 வது தொகுப்பு 


177 


முடிவு : 


நூல்பார்த்து முகலாட மேறிப் பார்த்தே 

னுமையா தெரிசினத்தா லுடனே கண்டேன் 
யான்பாத்தே னதுக்கப்பால் வாசி கொண்டு 

ஆராய்ந்து பார்த்து நிரா தாரங் கண்டேன் 
நேர் பார்த்து நிராதார தெரிசினத்தைக் கண்டு 

நேராகப் பூசித்தே னப்பால் கேளு 
மார்பார்த்து வாசிசிவ யோகங் கொ ... 


- 74 


காலம் : 


இல்லை 


தறிப்பு : 


தில் , இடையிடையே ஏடுகள் இல்லை , முடிவு 26 பாடல்கள் இல்லை . 
பராபரத்தின் தீட்சை , நிராதார தீட்சை முதலியன இதில் பேசப்படுகின்றன . 


வரிசை எண் : 


2357 


சுவடி எண் : 


1279 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 16 

கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 11-13 வரிகள் . 

ஆசிரியர் : 
பொருள் : மருத்துவம் நிலைமை : மிகப் பழுது 
எழுத்து : தமிழ் , 


அளவு : 2004 செ.மீ. 
கனகசபாபதி - அகத்தியர் 

முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
பொதிகைசாமி துணை 
கனகசபாபதி சாமிகள் சொல்படி 


றாவணன் வீசை மூலிகை கொண்டுவந்து பலத்துக்கு 
ரெண்டுபடி வீதம் சுட்டுக் காயவைத்து டிை சாம்பலை 
உப்புத் தண்ணியில் தெளிவான தண்ணியில் 
கரைத்து ரவியில் வைத்து தெளிவை யிறுத்து 


12 


178 


தமிழ்ச் சுவடிகன் 


முடிவு : 


போச்சப்பா பதினெண்பேர் நூல்க ளெல்லாம் 

பொ ....... ( பாகாமற் ததது . 


108 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , இடையிடையே ஏடுகள் இல்லை . இதில் , எலி ஓடிப்போக , வெடியுப்புக் கட்டு , 
வெங்காரக்கட்டு , கற்பூரக்கட்டு . வாசமுனி மறைப்பு . பிரமமுனி , குருத்தயிலம் , நாகக் 
கட்டு , நவலோகக் கட்டு , ரோமரிஷி நூல் பிரமமுனி மறைப்பு , செம்பு கத்தி , அகத் 
தீசர் மறைப்பு , முப்பு , சவுக்காரக் குருவுண்டை முதலியன காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 


2358 


சுவடி எண் : 1280 - a 


அகத்தியர் சுரநூல் 


ஏடுகள் : 4 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 

6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது . 


அளவு : 

26x3 செ.மீ 
பொருள் : மருந்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆமப்பா சுரதோஷத் தாண்மை யெல்லாம் 

அறைந்திட்டேன் முன்பேதான் அடக்க மெல்லாம் 
ஓமப்பா நட்சத்திர மவத்தை தொந்த 

முற்றுக்கேள் புலத்தியனே மச்சமுனி நீங்கள் 
வேமப்பா அசுபதி நாள் வந்தசுரந் தானும் 

விட்டுப்போ மெட்டா நாள் பரணி நாளிற் 
போ மப்பா வந்த சுரங் கொல்லா தாகிற் 
பொறுக்குமடா வொன்பதிற்கார்த் திகைநாள்க் கேளே ! 


18 வது தொகுப்பு 


179 


முடிவு : 


காரப்பா விவைக ளெல்லாம் 

வகைவகை யாகச் சொன்னேன் 
நூரப்பா நோய்க ளெல்லா 

முரைத்திட்டே முருதி யாகப் 
பாரப்பாயிந்த நூலைப் 

பண்டிதம் பெண்டித் தானாற் 
சேரப்பா விரித்து நன்றாய்ச் 

சேர்த்திடில் சித்த னாமே ! 


- 15 


-- 


சுரனூல் முற்றும் 


காலம் : 


வலை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 745 - f / D 1471 போன்றது . 


இதில் , சுரம் வருவதற்குரிய அறிகுறியும் , சுரத்தின் தன்மையும் , நீக்கும் மருந்தும் 
கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


2359 


சுவடி எண் : 1280 - b 


கெர்ப்பக் கோள் 


ஏடுகள் : 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை ! முற்றுமுளது 


அளவு : 6x3 செமீ . 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பாரப்பா பெண்மலடாங் கெற்பக் கோளின் 

பக்குவத்தைச் சொல்லுகிறோம் பண்பாய்த் தானே 
யாரப்பா வாண்மலடே யாகு மல்லால் 
அப்பளே பெண்மலடு யாது மில்லை 


180 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


ன்னிற் 


கள்ளமுள்ள கைமசக்குக் காவெண்ணை 

கனமிளகோ டருந்தினாற் கனிவுண்டாகும் 
தெள்ளிய நற் சாயமொடுப் பிச்சாற்றில் அருந்தத் 

தெருவையற மா நவிடாய் திறங்குந் தானே ! 


32 


-- 


17 


முன் சுர நூல் விருத்தம் 15. கெற்பக்கோள் விருத்தம் 

ஆக இனம் 2 - க்குத் திருவிருத்தம் 32 


-- 


புண்ணியமூர்த்தி 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 317m- / D 591 போன்றது . 


இதில் . பெண்மலடு இல்லையென்றும் , ஆன் மலடே மலடென்றும் அதற்குரிய 
காரணங்களும் , போக்கும் வழியும் , மருந்துகளும் கூறப்பட்டுள்ளன . இது , கெர்ப்பக் 
கோள் -- 16 என்றும் பேசப்படும் . 243 - a யும் இது போன்றதே . 


> 


வரிசை 


எண் 


2360 


சுவடி எண் : 1280.c 


சில சந்தனாதித் தைல வகை 


ஏர்டுகள் : 5 ( 9-13 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 26x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


செய்யடா புலத்தியனே சிறு சந்த னாதி 

சிவனுக்குச் சஞ்சீவி நோய்க்குமார் பாணி 
செய்யடா வேதமுறை நானகன்று சொன்னேன் 

தீருகிற நோய்தன்னைச் செப்பக் கேளு 
செய்யடா சிரசுமுதற் கண்டம்வரை நோய்கள் 

சிறந்ததுகை முன்னூற்று வஞ்சுட னானான்கு 
செய்யடா வுந்திமுதற் கண்டம்வரை நோய்கள் 

சிறந்ததுவும் நானூற்று நான்கு மீராறே ! 


- 
1 


1 


8 -வது தொகுப்பு 


181 


முடிவு : 


ஆமப்பா வக்கிளியாம் நதந்தா னெட்டு 
வரையாப்பு வதிசாரம் பன்னி ரெண்டு 
மாமப்பா நயனவிதி தொண்ணூத் தாறு 

வதந்தவாய்வுந் திரட்சி முப்பத்திரண்டு 
வாமப்பா காமாலை பீனிசம் பனிரெண்டு 

வப்பனே கல்லடைப்பன் றசையடைப்பன் எண்ணான்கு 


- 18 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சந்தனாதித் தயில வகைகளும் , நோய்களின் குணம் குறிகளும் வகைகளும் 
கூறப்பட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2361 


சுவடி எண் : 


1280 - d 


அகத்தியர் வைத்திய சூத்திர நாடி முறை 


ஏடுகள் : 17 ( 16-33 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 350 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 

26x3 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


பிழைகள் மலிந்து கிடக்கும் இந்நூல் எமது சுவடி எண் 323 - h / ) 629. போன்றது 
அது . அகத்தியர் வாகட சூத்திரம் -100 என்றது . தலைப்புகள் வெவ்வேறாக இருந்த 
போதிலும் , தொடக்கப்பாடல் சுவடி எண் 1./D-1 ; சுவடி எண் 3 - a / D - 3 ; எண் 301 - h / 
D 539 , எண் 323 - h / D.629 முதலானவைகளில் ஒன்றாகவே காணப்படுகின்றன . 


*** 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2362 


சுவடி எண் : 1280.e 


அகத்தியர் வைத்தியம் - 36 


ஏடுகள் : 9 ( 34 - 42 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 200 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுனது 


அளவு : 

26 3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து தமிழ் 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 321 - c / D . 638 போன்றது . 


வரிசை எண் : 2363 


சுவடி எண் : 1280- f 


அகத்தியர் வைத்தியம் 


50 


ஏடுகள் : 13 ( 43-55 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : 


சி . எண்ணிக்கை : 250 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 26x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


குறிப்பு : 


து எமது சுவடி எண் 311 - h D 569 போன்றது 


வரிசை எண் : 2364 


சுவடி எண் : 1280-9 


அகத்தியர் நூல் 


நாற்பத்தெட்டு 


ஏடுகள் : 10 ( 56-65 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 200 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 26x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


183 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 311-2 / D 568 , எண் : 89-5 போன்றது 


இது , அகத்தியர் திருநடன சூத்திரம் எனவும் , அகத்தியர் பூரண சூத்திரத்துக்குச் 
சுருக்கம் நாற்பத்தெட்டு எனவும் பெயர் பெறும் . 


இதில் தேங்காய் நெய் , குண்டத்துக்கு முதலியன உள்ளன . 62-72 வரை ஏடுகள் 
இல்லை . 


E 2 


வரிசை எண் : 


2365 


சுவடி எண் : 1280- h 


யோகச்சித்தர் வெண்பா 


ஏடுகள் : 6 ( 73-78 ) 

எண்ணிக்கை 120 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : யோகச்சித்தர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 26x3 செமீ . 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


இரத முத்திர ராசியுமூன் றாகி 
முரவோர்க் கெளிதாக்கும் யோகந் - திரமா 
மணிமந் திரவாய்வு வாய்க்குயுக மூன்றி 
லணிகலில் மூ றுசர மாப் . 


முடிவு : 


ஆனதோர் சுருதி ............ னி லப்பிரக செந்தூரந் 
தானருந்து சூத .......... வான்புகழ் 
மாமத னாகிருங் குளிகையாம் மானுமத 
தாமதுவுங் காந்தமதில் தானே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


பிழைகள் மலிந்துள்ளன. அயச் செந்தூரம் முதலான மருந்துகள் பேசப்படுகின்றன . 
ஏடுகள் ஒடிந்தும் , சல்லடைக் கண்களாகவும் உள்ளன . 


184 


தமிழ்ச் சவடிகளின் 


வரிசை எண் : 2.66 


சுவடி எண் : 12.0 


அகத்தியர் வைத்தியம் 


205 


- 


ஏடுகள் : 39 ( 79-117 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 1000 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 26x3 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 17 - a / D.19 , எண் 124 - d / D.204 , எண் 311 -c } D.566 
எண் 323-2 / D , 622 , எண் 530-1 / D 1199 முதலானவை போன்றது . 


**** 


வரிசை எண் : 2367 


சுவடி எண் : 1280) -h 


அகத்தியர் 


150 


ஏடுகள் : 24 ( 118-141 ) 
பக்கத்திற்கு ! 6--7 வரிகள் 
நிலைமை : 


தி . எண்ணிக்கை : 400 
ஆசிரியர் அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 26x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண்கள் 269 - b / D.483 . 324 - b / D.637 , 330 -CD 653 ஆகியவை 
போன்றது . 


இதன் பின்னர் வைத்தியம் எழுதிய ஏடு ஒன்று உளது . 


*** 


வரிசை எண் : 2368 


சுவடி எண் : 1280 


அகத்தியர் வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் ; 188 

கி . எண்ணிக்கை : 4000 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 27x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


18 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


அகத்தியர் வாகடம் 
சன்னியின் குணம் அறியும்படி 


ஒளிவளர்ந்த நாடி ஓங்காரத் தஞ்செழுத் துமைபத்தி 
மொழிமற வாதநாடி முந்தியிடமாகத் தோன்றும் 
விரைவான சன்னியதி னெட்டும் 

உள்ளபடி பாடுதற்கு 
கரியானை முகத்தோனே கந்தனே காப்பாமே . 


( முடிவு : 


மூலக்கிராணிக்கு 


கோலப் புளியதின் கொட்டை யரைத்தொரு நிறையாய் 
சாலத் தயிர் தனில் கொளமூன்று .தாளந்தி சந்தியுமாய் 
மூலக் கிராணிக் கடுப்புனை வயவுமிவ் வூர்விட்டுப்போம் 
தாலத் திச்சா பத்திய மாகொள்ளத் தீர்தகுந் தகுமே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ஏடுகள் எல்லாம் முறிந்தும் ஒடிந்தும் உள்ளன , தலைதடுமாறியும் உள்ளன . 
இதில் இரண்டு மூன்று நூல்கள் குறையாக உள்ளன . அகத்தியர் வைத்தியச் சுருக்கம் 
150 , தைலவகை சூரணம் முதலியன இருக்கின்றன . நூல்களைத் தனித்தனியாகப் 
பிரிப்பது கடினமாக உளது . 


வரிசை எண் : 2369 


: 1282 . 


சுவடி எண் 
300 


அகத்தியர் கருக்கிடை 


ஏடுகள் : 25 

கி . எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 13-15 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது ( செல்லரித்த நிலை ) 
எழுத்து : தமிழ் 


அளவு ! 29x4 செ மீ . 
பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது 


186 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


( ஓமென் ) ற கணபதியின் பாதம் போற்றி 
முத்திபெற்ற 

குன் குகைதான் 


....... 


முடிவு 


சத்திநின்ற விடங்காணப் பேறும் பெற்றேன் 

சகலவுயிர் தானாம ... முன்னூறு முற்றே ! 


196 


நந்தீசுபர ரருளிச் செய்த முன்னூறு முற்றும் 

நாகை புத்தூர் அருணாசலம் பிள்ளை 


எழுதி முகிந்தது 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இந்நூல் , மிகவும் பூச்சியரிக்கப்பட்டு சல்லடைக் கண்ணாக உள்ளது ஒப்புமைக்கு 
ஆகும் . 


வரிசை எண் 2370 


சுவடி எண் 


12 2-5 


புசுண்டர் யோக நிலை சூத்திரம் 


32 


ஏடுகள் : 4 

கி . எண்ணிக்கை : 250 
பக்கத்திற்கு : 13-15 வரிகள் ஆசிரியர் ; ( காக )புசுண்டர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 29x4 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 

ஆதியெனை யீண்டகுரு பாதங் காப்பு 
அத்தொய்த பிரணவத்தின் அருளே காப்பு 

.. யானம் பெற்ற 
நி ...... லம் .......சித்தருட பாதங் காப்பு 


118 - வது தொகுப்பு 


137 


முடிவு : 


- 3? 


*உபநிடதப் பொருளே நிலவாத த ... யோ : 

நிஷ்டை நிறைந்ததுவே முற்றே முற்றும் . 
நாகை புத்தூர் வயித்தியன் அருணாசல பிள்ளை 

எழுதி முகிந்தது 


மூற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது மிகவும் செல்லரித்த நிலை எழுத்துக்கள் தெளிவாக உள்ளன , 


வரிசை எண் : 2301 


வடி எண் : 1282 - c 


வால்மீகர் ஞான சுகாதீதம் 


16 


ஏடுகள் : 2 

கி , எண்ணிக்கை : 100 
பாக்கத்திற்கு : 13-15 வரிகள் 

ஆசிரியர் : வால்மீகர் 
நிலைமை 1 மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு 29x4 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


( இ ) ருள் வெளியாய் நின்ற ... 


.......... 


வருமுருவே சிவசத்தி ( வடிவ ) தாகும் 
வந்த . 


முடிவு : 


வட்டத்துள் நடுவே நின்றால் 
குமரியவள் வாலைசிறு பெண்தான் தேவி 
கொ ............. 

சொன்னேன் 
குவலயத்தில் பதினாறுங் குருத்தான் முற்றே . 


•, 


- 16 


188 


தமிழ்ச் கூடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் இரண்டாம் ஏட்டின் முதற் பகுதி முறிந்துளது . மிகவும் சிதிலமாகவுளது - 


இதன்பின் ஒரு நூல் 2 ஏடுகளில் உருவிழந்து நிற்கிறது .. 


வரிசை எண் : 


2372 


கவடி எண் : 1282 - di 


நள வெண்பா 


ஏடுகள் : 30 கி . எண்ணிக்கை : 2000 

29x4 செ.மீ. 

அளவு : 
பக்கத்திற்கு : 9-14 வரிகள் 

ஆசிரியர் : புகழேந்திப்புலவர் 
பொருள் : இலக்கியம் நிலைமை : மிக மிகப் பழுது . 

முழுமை : முற்றற்றது . 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


- 


( நேசரிதங் கூற நிலவலயந் தாங்கு நளன் 
மாசரிதங் கூற வருந்துணையா 

ஈசன் 
கரியா னனத்தான் கருதுபுகழ் பூண்ட 
கரியா னனத்தான் ) கழல் , 


தேன்பாடுந் தார் நளன்றன் றெய்வத் திருக்கதையை 
யான்பாட லுற்ற விது . 


முடிவு : 


மன் றலிளங் ... யொடு மக்களுந் தானுமொடு 
வென்றி மணிநெடுந்தேர் மேலேறிச் - ( சென்றடைந்தான் ) 
மாவிந்த மென்னும் வளநகசஞ் சூழ்ந்தவொரு 
பூவிந்தை வாழும் பொழில் 


84 


காலம் : 


ல்லை 


13 - வது தொகுப்பு 


189 


குறிப்பு 


. 


இதன் பாதிப் பகுதிக்கு மேல் மிகமிகப் பழுது பட்ட நிலை . கலிநீங்கு காண்டம் முதல் 
சற்று சமாராக உளது . இந்நூல் அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


2373 


சுவடி எண் : 1282 


அகத்தியர் பள்ளு 


- 200 


ஏடுகள் : 29 


கி . எண்ணிக்கை : 2000 


அளவு : 29x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 1.2-14 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிகமிகப் பழுதுபட்ட நிலை 
எழுத்து ; தமிழ் 


பொருள் : 

மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


ஆதிபரை சிவனுடைய பாதம் போற்றி 
அருள்ஞான .......... தி ய ......... பாதம் போற்றி 

யிந்து பள்ளு யிரநூறும் 
உகந்து வைத்தியத் ..... 


1 


முடிவு : 


கான ஞானமும் நீதி வாழி 
காண வாதமான தங்கமும் வாழி 
கான நலமான கெந்தி வாழி 
( கான ) பிலமா வாதி வாழி 
காண வானைப் பொதிகைதனி லுகந்தவா 
ஞானமான அகத்தியர் வடிவுதான் வாழி 
காண பள்ளு திடமாய்ப் படிப்போர் நிதம் வாழி ! 


211 


பள்ளு முற்றும் 


சுப்பிரமணியர் துணை 


காலம் : 


இல்லை 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் புண்ணுக்குத்திரி , புகை , பேதிக்கி மாத்திரை , புனக, கண்வியாதிக்குப் புகை 
( ழிப்புண்ணுக்கு மெழுகு , காந்த பற்பம் , அயக்காந்த செந்தூரம் , துரிசுச் செம்புவேதை, 
மேகம் . நீரழிவு. ரசசெந்தூரம் , குன்மத்துக்கு , பாண்டுகாமாலை சோகை மாந்தைக்கு 
மருந்து முதலியன உள்ளன . 


பருத்துவம் பள்ளு சந்தத்தில் பாடப்பட்டதாகுமிது .. 


* * * 


வரிசை எண் : 2014 


அவடி எண் : 


1282 


புலத்தியர் பள்ளு 


300 


சடுகள் : 

கி . எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு ; 13-15 வரிகள் ஆசிரியர் : புலத்தியர் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 

29x4 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆனையுரித் திடத்தரித்த யீசன் பாதம் 

ஆதிபார பரையினுட பாதம் போற்றி 
ஞானமுள்ள மபிலூர்ந்த கந்தன் பாதம் 

நாடியே யனுதினமும் போற்றி செய்து 
கோனனையின் வல்லபையைக் குடத்தில் வைத்த 

குணமான கணபதியின் பாதம் போற்றி 
மானமுள்ள வயித்தியர் தான் பிழைக்க வேண்டி 

மாய்கையறப் பண்டிதத்தை எழுத்தி னேனே ! 


முடிவு : 


ஆதிமா முனிவரந்தப் புலத்தியரும் 
நீதியா மூத்தபள்ளி நேரா யிளைய பள்ளி 
சோதியான பள்ளன் சுகமாக வாழிமென் 
பாதியாம் பள்ளு முன்னூ பண்பாக வாழியதே ! 


- 234 


காலம் 


இல்லை 


191 


18 வது தொகுப்பு 
குறிப்பு ; 


இதில் , முன் லூ ) செய்யுட்கள் இல்லை யாயினும் , வாழ்த்துப் பாடல் , இறுதியில் 
உள்ளது . இதில் , ரசகற்பூரத்தில் வீமரசம் , தாதுபுஷ்டிக்கு அயச்செந் தூரம் , சண்ட ரச 
பற்பம் , காந்த செந்தூரம் , சேங்கொட்டை வல்லாதி , சீன கற்பூரம் , சுரத்துக்கு ஆக்கி 
ராணம் , ரசம் கட்ட முதலியன உள்ளன .. 


வைத்தியத்தினை பள்ளு சந்தத்தில் பாடியுள்ளார் . 


வரிசை எண் : 2375 


சுவடி எண் : 1282-8 


அகத்தியர் 


100 


எடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 900 

அளவு : 29x4 செமீ . 
பக்கத்திற்கு ; 12-15 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூரணமா சுழினை ( நடுக் கமல ) மீதே 

புகழ்பெரிய கரிமுகவன் கணபதியே காப்பு 
( காரணமா ) யெனையாண்ட பராபரனைப் போற்றி 

கட்டாக வாதத்தி லெக்ஷ்சங் காப்பு 


முடிவு : 


மனம்வேறு சாதகமாய் சாத்திரத்தைப் பார்த்து 

மனம் பிலக்குங் குருபாதம் வணங்கி நின்றால் 
மனம்வேறு மாறது சித்தி முத்தி 

வாய்க்குமே சித்திரந்தான் நூறும் முற்றே ! 


100 


குருபாதமே துணை 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 466 - d / D . 1036 அகத்தியர் 1200 - ல் சூத்திரம் -100 
போன்றது . பிழைகள் மலிந்து கிடப்பினும் சில நல்ல பாடங்களும் உள்ளன . 


197 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2376 


சுவடி எண் : 1283.a 


அகத்தியர் 


200 ( 205 ) 


ஏடுகள் 32 

கி . எண்ணிக்கை : 1.000 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 21x3 செ மீ ?. 

மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


பொருள் : 


குறிப்பு : 


இது, எமது சுவடி எண் 3-1 - e D 566 , 
போன்றது , 


எண் 323 - a /D627 ,. எண் 453D . 1006 


இதன் பின் இதன் அட்டவணை எழுதிய எடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


2307 


சுவடி எண் : 


1283 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 16 

கி . எண்ணிக்கை : 400 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 21x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


ஏத .. க்கம் : 


கோடா சூளி உண்னடக்கு 


கெந்தகம் அரிதாரம் , பச்சைநாவி , இருவி 
அன்னபேதி . துத்தம் , துருசு , கடுகுரோகிணி 
நெறிவிஷம் , வெள்ளைப் பாஷாணம் 
கெவுரி பாஷாணம் , சாதிலிங்கம் 


முடிவு : 


இந்த மருந்து , வாயுவுக்கும் , விப்புருதிக்கும் . 
குன்மத்துக்கும் . வகுத்து வலிக்கும் , பல்வலிக்கும் 
சிறுக எடுத்குக் குடுக்கவும் 
வாய்வு குன்மத்துக்கு கும்மட்டிக் காய்ச் சாறு 


18-வது தொகுப்பு 


193 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் பலவகையான மருந்துகள் , பல விதமான வியாதிகட்கும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


2378 


சுவடி எண் : 


1284 - a . 


அகத்தியர் கர்ம காண்டம் 


300 


62 


ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 22x3 செ . 
பக்கத்திற்கு ; 10-12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


வேகமா நெறிசேரு ...... களுந் தாகபோக 

விடாதத .......... லி னால்வரு துன்பமும் 
போக யானை முகத்தோனைப் போற்றுவாம் 


முடிவு : 


தரிசினமாங் ...... குல் வருவ தேது 

தீர்க்கமடா சிரகருக்கு ...... வா யமுர்தம் 
கரிசினமா முன்னூரின் கர்ம கர்மம் 

காடான மருந்துவகை கணக்கு முற்றே ! 


- 302 


அகத்திய ரருளிச் செய்த கர்ம காண்டம் 

முன்னூறும் முற்றும் 


காலம் : 


சௌமிய வருஷம் மாசிமாதம் 22 - ந் தேதி , ஆதித்த வாரஞ் சுவாதி நட சத்திரங் 
கூடிய தினத்தில் அந்தனப் பேட்டையிலிருக்கும் கனகசபை எழுதி 

கனகசபை எழுதி நிறவேறினது ; 


முற்றும் 


வாலாம்பிகை கிருபையுண்டாகவும் 


13 


194 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 323 - b / D 623 - ன் வேறாயது போலும் . பிழைகள் மலிவு 
சல்லடைக் கண்ணாக உள்ளதால் சரியான பாடம் காண இயலவில்லை . 


இதில் , வியாதி வரலாறு , கர்ப்ப நிவர்த்தி , மேகராசாங்கத் தயிலம் , முதலியன . 


உள்ளன . 


-00 


வரிசை எண் : 2379 


சுவடி எண் ; 1284-5 


தேரையர் வைத்தியம் 


100 


ஏடுகள் : 10 

எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 12-15 வரிகள் ஆசிரியர் : தேரையர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 2233 செமீ . 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 

திருவி னாயகன் தென்ளகை வாழ்தனில் 
அருமையா யெ ....... கன்னுரைத்த ...... டி 
வருமை யில்லா வயித்திய நூல் .......... 
குருமுனி பாதங் கொண்டுதுதி செய்வாம் . 


முடிவு : 


வசமதாறு யிந்த நூறு 

வாகுடன் பார்த்த பேர்கள் 
நிசமுள்ள வயித்திய ராவர் 

நெடும்புவி யுள்ளோ ரெல்லாம் 
திசைமுக னருளால் சொன்ன 
தேரையன் மருந்து கொண்டே 

மிகவுண் டாகி 
புவிதனில் வாழ்வார் தாமே ! 


101 


தேரையர் வைத்தியம் நூறும் 


முற்றும் 


நாகை புத்தூர் அருணாசலம் பிள்ளை 


18 - வது தொகுப்பு 


195 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , சுரத்துக்கு பூபதி தளிகை , சுக விரோசனம் , வாயுவுக்கு , மூக்கில் ரத்தம் 
அடைப்புக்கு , கீரிப்பூச்சிக்கு , கல்லடைப்புக்கு , மாந்தம் , சவலைக்கு . மேகம் 20 - க்கும் .. 
செந்தூரம் முதலியன உள்ளன . 


185 


வரிசை எண் : 2380 


சுவடி எண் : 


அகத்தியர் 


36 


ஏடுகள் : 38 

கி . எண்ணிக்கை : 400 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை . மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 20x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பாரப்பா செம்பினுட வெள்ளை கேளு 

பரிவான தாம்பிரத்தைக் குகையி லிட்டுச் 
சேரப்பா பதினாறு பலமே போடு 

சேந்துருகும் போதினிலே மருந்து கேளு 


முடிவு : 


கொங்கணர் 
மச்சமுனி 
திருமூலர் 
ராமதேவர் 


போகநாயன் 
புண்ணாக்கீசர் 
காலாங்கி 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , இந்நூலுடன் 

மச்சமுனி 800 - ன் 

உதிரி ஏடுகளும் இவ்வேடுகளும் 
கலந்துள்ளன . இடையிடையே ஏடுகள் இல்லை ( உதிரி ஏடுகள் ) 


-0 


196 


தமிழ்ச் சுவடி களின் 


வரிசை எண் : 2381 


சுவடி எண் : 


1286 - a 


அகத்தியர் சுரநூல் 


ஏடுகள் : 201 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 25/31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


அல்லல்போம் ........ கைதொழுதக்கால் 


விருத்தம் 


அணுவிலொரு 

ஆதி 
அகண்டபரி பூரணமாய் நிறைந்த நாதி 
மனமருள் கமலம் 

மனுவுக்குள் நரவடிவா யுதித்த நீதி 


முடிவு : 


தூய நன்றாய்க் கியாழமிட்டு 

துலங்க காச்சிக் குடிப்பீராகில் 
மாய மாக வருந்தோஷம் 

வள மாய்த் தீர வகை தானே . 


169 


சுரம் முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ஆண் பெண் நாடி , வாதநாடி , வாதத்தின் குணம், பித்தத்தின் குணம் , 
சிலேற்பனக் குணம் , மரணக் குறி , நீர்க்குறி , விழிக்குறி , திரேகக்குறி , வாததாதுக்குறி , 
கெற்பதாது , வாத நடை முதலியன உள்ளன . 


இதன் முன்னர் அட்டவனை எழுதிய 
கூறப்பட்டுள்ளன . 


ஏடுகள் 2 உள்ளன . பக்கத் தலைப்புகள் 


. 


18 - வது தொகுப்பு 


197 


வரிசைண் : 


2382 


சுவடி எண் : 


1286 


சன்னி வரலாறு - அகவல் 


ஏடுகள் : 2 ) 

கி . எண்ணிக்கை 

150 

அளவு : 251 x 34 செ.மீ 
பக்கத்திற்கு ; 1 ) -12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் ? பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை 

என்று இல்லை எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இது சன்னி பதி முணுக்கும் - சாத்தியம் 

அசாத்திய மறிய அகவல் 


மானிடர்க்குச் சன்னி வருவதுமங் கேதுவினி 
லீனமற முன்னோ ரியம்பினார் 
கண்மருவு பூங்குழலாய் மந்தம் பொசிப்பினால் 
கொண்டலினால் ஓங்கு மழையால் பனியால் 


முடிவு : 


நன்றியுடன் பத்தானாள் போன ...... மில்லை 
யாயுமறை வித்தகனார் சொன்னார் விரைந்து . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


. 


இதில் , சன்னிவரக் காரணங்கள் , அது போக்க வழி முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் 


2383 


சுவடி எண் : 


1286 


சன்னிக்கு - 

வன்னச் சிந்து 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 251 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


178 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் ; 


ந ......... வு நீ ...... த்து கியே 
உடலாகி 

சனஞ்செலா தெறியும் 
உத்தறிவி லாத குணம் 


முடிவு : 


நெந்த அசுமேக கண்டக சன்னி அலர்சன்னி 

நிகழ்சத்தி சன்னி யுடனே 
திந்தமாய் பதின்மூன்று சன்னியும் பேர் சொன்னோம் 

நினைவாய் அறிந்து கொள்ளேன் . 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தாந்திரீக சன்னியின் குணம் , கியாழம் , சீதாங்கசன்னி , இரதநாடி ( ? ) 
சன்னி . அந்தக சன்னி , பிரலாபசன்னி . கடைவாயுச்சன்னி . கண்குழிச்சன்னி , முதலியன 
பேசப்படுகின்றன . 


இதனைத் தொடர்ந்து , மாந்தத்துக்கு மருந்து செய்யுள் ஒன்று எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 


2384 


சுவடி எண் : 


1286 - d 


அறுபத்து நாலு சுரத்துக்கும் கியாழம் 


ஏடுகள் : 10 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 25/ x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் ? பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


199 


தொடக்கம் : 


சித்தமல்ல பெரம் ............ 

. தரித் தோலோடு தக்க நிலக்குமிழ் 
நிலவேம் போடு தருவாகைத் திப்பிலி 


முடிவு : 


சுக்குடன் கடுக்காயுடன் நெல்லி 
ஒக்கடா வாலுளுவையுங் கூட்டியே 
நக்கடா தேனில் மண்டல முண்டிட் 
டக்கடா 

டுமே . 


84 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வாதசுரத்துக்குக் கியாழம் , செலப்பன சுரக்கியாழம் , பித்தப் பிரமை 
அதிசாரசுரத்துக்கு , பித்தசுரத்துக்கு , வாழைப்பழநீர் . நீருக்குக் கியாழம் , திசமூல பல் 
வலிக்கு . எரிகுன்மத்துக்கு ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


2385 


சுவடி எண் : 


1286e 


ஆரிய வாகடம் அந்தாதி வெண்பா 


ஏடுகள் : 13 ( 38-50 ) கி . எண்ணிக்கை : 300 அளவு : 251x31 செ.மீ , 
பக்கத்திற்கு : 10- 12 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆரியமாம் வாகடத்தின் பொருளையா ராய்ந்து 

செப்புகின்றேன் 
கூரியதோர் உள்ள நிதானம் சிகிச்சை 


..... 


...... 


200 


தமிழ்ச்சுவடி களின் 


முடிவு : 


அந்திர வானத்தில் மீன் குறை யென்பா ரறிவுடையோர் 
முந்தி யிவர் செய்த தீவினையென்று மொழிபவரே ! 


சித்திர மூல நெய் 


வேலியொடு 


நாளிலே . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பலசுரங்களுக்கும் , கியாழம் , மறுவகைச் சுரத்துக்கு , சீதவாத சுரத்துக்கு , 
ஆறாத சுரத்துக்கு , பழஞ்சுரத்துக்கு முதலியன உள்ளன . செய்யுட்கள் தொகுப்பு 
போலும் . 1485 வரை எண்கள் உள்ளன . 


ஆ 


வரிசை எண் : 


2386 


சுவடி எண் 1286 - f 


கழுத்துக்கு மேல்பட்ட வியாதி (சிரோரோகம் ) 


ஏடுகள் : 1 ; கி . எண்ணிக்கை 30 

அளவு : 251x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


கழுத்துக்கு மேல் வருங் கடிய வியாதியை 
ஒழித்துக் கொண்டே யானுரைக்க லுற்றேன் . 


அகவல் 


.... 


மெச்சிய பேர்க்கு முளைத்தெழு புத்து 
சூரிய வாதஞ் சுழல்ப்புழு வெட்டு 


18 - வது தொகுப்பு 


2.1 


முடிவு : 


செப்பரிய வாகடத்தில் சேர்ந்த பொருள்தனையும் 
( விருப்புடன் யானும் உரைக்கலுற் றேனே ! 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


மூக்கு , காது . முதலானவற்றில் , ரோகங்கள் ஏற்படின் அதற்கான மருத்துவம் . 
கூறப்பட்டுளது . 


* * * 


வரிசை எண் : 2387 


சுவடி எண் : 1286 - g 


நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நாலு வியாதித்துகை 


ஏடுகள் : 2 ( 52-54 ) கி . எண்ணிக்கை 70 

அளவு : 25 x 31 செமீ 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


தள்ளிய பின் மறு நாளில் 

கூட்டுறதைத் கூட்டு சாதகமாம் 
சொல்லுஞ் துகையைச் சாத்து ரேன்கே 

ளென்னிய 


- 713 


........... 


முடிவு : 


கட்டான புழுவெட்டு கரப்பன்யீ ராறு 

கண்டதுகை ரோகங்கள் துகைபார்க்கும் போது 
மட்டான நாற்பத்து நாலு நூறு 

மறுபடியு மாறெட்டு வந்த வாறே ! 


- 772 


202 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 713 - ஆம் பாடல் முதல் 722 - ஆம் பாடல்வரை உள்ளன . தலைப்பு 4444 
என்றுளது . இறுதிப்பாடலில் 4448 ( ரோகங்கள் ) வந்தவாறே என்று முடிகிறது . 


வரிசை எண் : 2388 


சுவடி எண் : 


1286.h 


வாதம் எண்பத்து நாலுக்கும் உற்பத்தி - அகவல் 


: 


25 


ஏடுகள் : 1 ( 55 ) கி . எண்ணிக்கை 

அளவு : 25 , x34 செமீ 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வாதம் எண்பதுக்கும் ( ? ) 

அகவல் 


உள்ளடிக் கனத்தல் பிறவடி தடித்தல் 
விரல்தலை நிமிர்தல் குதிநிக மிருத்தல் 
பாடு திருக்கல் பாதம் பொறுக்கல் 
போலக் கொன்றை ஏறுதல் திளர்க்குடல் 


. 


முடிவு : 


செந்நீர் தெளிந்து சிரந்தனை ஊறுதல் 
யிருத்தல் தாங்கி கிடத்தல் குவையணைந் துரைத்தல் 
எண்பத்து நானாலும் ஒன்றிய தாக்கல் 
உற்பத்தி 


... 


..... - 


பாடல் 


கலம் : 


இல்லை 


18 - வது தொகுப்பு 


203 


குறிப்பு : 


வாதத்தின் உற்பத்தியும் குணமும் இதில் கூறப்பட்டுள்ளன 


*** 


வரிசை எண் : 


2389 


சுவடி எண் : 1286 


பித்தம் நாற்பதும் உற்பத்தி அகவல் 


ஏடுகள் : 1 ( முறிந்த ஏடு ) கி. எண்ணிக்கை : 20 அளவு : 251X31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிம் . 


தொடக்கம் : 


தூங்கல் பேத்தல் தொன்னென .......... த்தல் 
தருக்குதல் ஓடுதல் அண்ணாத் துடங்கல் 


முடிவு ; 


தலைமயி ருதிர்தல் தாதுக்கள் வத்தல் 
வைதன் பித்தம் நாற்பது துகையும் 
ஓங்கிய அளவில் உற்பத்தி என்றார் . 


காலம் 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , பித்தத்தின் உற்பத்தியும் குணமும் பேசப்படுகிறது . 


204 


தமிழ்ச் சுவடிகளின் 


1256 - j 


வரிசை எண் : 


2390 


சுவடி எண் : 


சிலேட்டுமம் இருபத்துநாலும் உற்பத்தி அகவல் 


ஏடுகள் : , ( 55 ) முறிந்தநிலை கி . எண்ணிக்கை : 20 அளவு : 25 } x } செ மீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியுமாறு இல்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


உதிரம் வெளுத்தல் உள்ளிளைப் பெழுதல் 
அதரம் வெளுத்து தடித்தல் 


+ ........ 


முடிவு : 


தாகத் துடனே பிளவை சிலந்திகள் 
ஆகுமே இருபத்து நாலும் அப்புவின்கூறாம் 

சிலேஷ்ட்டும் அகவல் முற்றும் 


காலம் : 


இல்லை 


றிப்பு : 


இதில் , சிலேட்டும் உற்பத்தியும் , அதன் குணங்களும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2391 


சுவடி எண் : 1286 - k 


அகத்தியர் பலதிரட்டு - 100 


ஏடுகள் : 24 ( 56-79 ) 
பக்கத்திற்கு 1 8 10 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 1000 

ஆசிரியர் அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 251x31 செமீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


-- 


1 8 - வது தொகுப்பு 


205 


தொடக்கம் : 


வாதம் எண்பதுக்கும் சூரணம் , தயிலம் 


வாதம் எண்பத்து நான்கு 


......... 


.......... 


........ 


சூத - ம் அசந்தவாதம் தோண்டிய 


முடிவு : 


குறைந்திடக் குரங்கும் நாயும் 

கூட்டமும் பயமும் காட்டும் 
மறதியு மயக்கஞ் செய்யும் 

வால்மீக ருரைத்தார் முற்றே ! 


- 17 


காலம் : 


இல்லை 


: 


குறிப்பு 


இதில் , அகத்தியர் பலதிரட்டில் 50 செய்யுட்களும் , மூலத்துக்குச் சூரணம் , கிராணிக் 
குணம் , காமாலை , சோகை , பாண்டுவுக்கு , அக்கினி முகச் சூரணம் , முலைப்பாலின் 
குணம் , செய்வினைக் குணம் , கருவினால் செய்தது முதலியன உள்ளன 


வரிசை எண் : 


2392 


சுவடி எண் : 


1286.1 


வால்மீகர் தீய சூத்திரம் 


ஏடுகள் : 1 ( 79-80 ) கி . எண்ணிக்கை : 40 

அளவு : 251 x 3 : செ மீ . 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : வால்மீகர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சுற்றிய தீபந் தன்னை 

யேந்தியே முகத்திற் காணச் 
சூத்திரந் தன்னைக் கேளீர் 

தூய நா சிகையில் வைத்து 


216 


தமிழ்ச் சுவடிகளின் 


நாற்றிசை யறிய வேண்டி 

நன்மையாய்ப் பிழைக்கும் வாறும் 
பாற்றிய முனிவான் மீகர் 

வகுத்தனர் செகத்திற் றானே ! 


முடிவு : 


முந்தின தீபந் தன்னை 

முகத்திடை நேரே தூக்கி 
இந்திரன் கொலுவைப் போல 

வேந்தியே பார்க்கும் போது 
சந்திர வளையம் போலச் 

சத்துவ குணத்தே நின்றால் 
மந்திர மருந்து சொல்லும் 

வரிசையாய்ப் பிழைப்பர் தாமே 


- 10 


தீப சூத்திரம் 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் தீபத்தை வைத்துக்கொண்டு முகம் முதலானவற்றைக் கண்டு நோய்களை 
யுற்றறிதல் கூறப்பட்டுள்ளது . அது ஒரு அரிய நூலாகும் . 


* * * 


வரிசை எண் : 2393 


சுவடி 


எண் : 1286-1 ] 


பல விரல் சூத்திரம் 


ஏடுகள் : } ( 80 ) கி . எண்ணிக்கை : 20 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 

ஆசிரியர் : வால்மீகர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25 x 34 செ.மீ. 
பொருள் : 

சோதிடம் 
எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


207 


தொடக்கம் : 


பரிந்திடும் பாக மாறிப் 

பற்றிய விரலும் பத்து 
திரிந்திடு மிகுதி தோன்றுஞ் 

செய்தனில் விரலோர் பத்து 
புரிந்திடும் தலையிற் சூழப் 

போக்கிய கயிற்றை நோக்கி 
விரிந்திட வகுத்துச் சொன்னார் 

விரும்பிவான் மீகர் தாமே ! 


முடிவு : 


பத்திய பாகந் தள்ளிப் 

படுமுழ மொன்றுந் தள்ளிச் 
சுத்தியாம் விரலும் பத்து 

சூட்சமாய்த் தாழ்ந்து கண்டால் 
வித்தகர் தம்மே லாணை 

மேதினி யறியச் சொன்னோஞ் 
சித்தியா மருந்து சொல்லுஞ் 

சித்திரம் பிழைப்பான் றானே ! 


-- 


முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , விரல்களை அளந்து கண்டு . அதன் அளவு கொண்டு நன்மை தீமை 
அறிவது கூறப்பட்டுளது . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1394 


கவடி எண் : 


1186 - ம் 


யூகிமுனி நாடி சூத்திரம் 


எடுகள் : 4 ( 81-84 ) 
பக்கத் ற்கு : 1-12 வரிகள் 
நிலைமை : 


கி. எண்ணிக்கை : 

100 
ஆசிரியர் : யூகிமுனி 
முழுபை : முற்றற்றது 


அளவு : 251x31 செமீ . 
பொருள் : நாடி சோதிடம் 
எழுத்து : 

தமிழ் 


மிக மிகப் பழுது . 


தொடக்கம் : 


தயந்துநீ நாடிதான் பார்க்கும் வாறு 

நலமான புருவமுச்சி கண்டம் நெஞ்சு 
கயந்துகையில் காலடியில் முழங்கை தன்னில் 

கணுக்காலில் முழங்காலில் கைக்குறி லாருந் 


முடிவு : 


........ 


...... 


கரணிகத்தில் வாதமொன்றால் 

வாதபித்த 
பாடுகெற்ப பாடானால் சொ 

( இதற்கு மேல் இல்லை ) 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , வாத நாடி . பித்த நாடி நடையறிய , சிலேட்டும நடை , வாதபித்த நடை , நாடி 
பார்க்கும் விபரம் , விகாரத்தின் நாடி , மரணக்குறி முதலியனவும் குருநாடி விதியும் 


ள்ளன . 


73- ஆம் 


யூகி முன் நாடியில் 28 செய்யுட்களும் . குருநாடி 66 - ஆம் செய்யுள் முதல் 
செய்யுளில் பாதிவரையிலும் உள்ளன . 


18 - வது தொகுப்பு 


209 


வரிசை எண் : 2395 


சுவடி எண் : 1286-0 


அகத்தியர் இரண சூத்திரம் 


16 


ஏடுகள் : 3 ( 85-87 ) கி . எண்ணிக்கை : 75 அளவு : 251x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

8-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியென்ற கணபதியின் குருவைப் போற்றி 

அமர்ந்தரெண சூத்திரத்தின் விபரந் தன்னை 
நீதியென்ற பலரிணங்கள் பிறந்த வாறும் 

நேரான சாத்தியம் சாத்தியக் கூறும் 


முடிவு : 


பாரப்பா உள் மருந்து வகையைக் கேளு 

பாங்கான பரிபூரணனா னூற்றில் பாரு 
நேரப்பா ரசமடியும் பதங்கஞ் சொன்னே 

னிக , ான யின்னம்வெகு பாகஞ் சொன்னேன் 
காரப்பா பெரியோர்க்குத் தொண்டு செய்தால் 

காட்டுவார் பூரணத்தைக் கண்டு பாரு 
சீரப்பா யின்னூலின் வழியைச் சொன்னேன் 

திரமான பதினாறு முகிந்த முற்றே 


காலம் ; 


நாகப்பட்டினத்தைச் சார்ந்த் புத்தூர் வைத்தியன் 
அருணாசல பிள்ளை றெண சாத்திரச் சுருக்கம் 

பதினாறு முகிந்தது 


முற்றும் 


குருநாதன் துணை 


குறிப்பு : 


இதில் , 


ரணங்களின் வகை , அது ஆற்றும் வழி முதலியன கூறப்பட்டுள்ளன . 


இதன் பின்னர் 88. 89 -ஆம் ஏடுகளில் தோஷம் எடுக்கும் , அசாத்தியம் , சாத்தியம் 
வரும்வாறும் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


* *** 


14 


210 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2396 


சுவடி எண் : 1286 - p 


அகத்தியர் மூலிகை வண்ணம் 


ஏடுகள் : 3 ( 60-62 ) கி . எண்ணிக்கை : 75 

அளவு : 25 / x3 ! செமீ . 
பக்கத்திற்கு : 

10-12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


- 


தன தான தானனென 

தனதான தானனென 
தன தான தானனென 

தனதான தானனென 
சம்புடனே வேர்விரையை உண்பவர்க்கு 
கிராணிமூலத் தென்புடனே தீரு மென்று 
கும்பமுனி யானுரைக் கின்றேன் 


முடிவு : 


பொங்கு அண்டவாத சன்னி 

விங்கிதமாம் நாடு 
புரைமாக் கொழுந்து நால்வசியம் மூக்கு 

தனிலே விடவே 
தாக்குடனே கூட்டுவலி போக்கிவிடு மேதலையில் 

ஆரறிவார் மூலிகைப் பிரயோகமே 


(இதன் பின்னர் மருந்து செய்முறைப் பாடல் ஒன்றுளது ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மூலிகை பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன. சந்தப் பாடலாகிய 
வண்ணத்தில் எழுதப்பட்டுள்ளது . இதன் பின்னர் மருந்து செய்முறை , தயிலம் , 
எண்ணெய் , சூரணம், செந்தூரம் முதலியனவும் எழுதப்பட்டுள்ளன . 


*** 


18 - வது தொகுப்பு 


211 


வரிசை எண் : 2397 


சுவடி எண் : 12869 


அஷ்டகருமம் - பத்து 


ஏடுகள் : 2 ( 93-94 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 25,31 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 10-12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் ( ? ) பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


+ 


+ 


ஆதியாம் பராபரத்தைப் போற்றி செய்து 
அம்மைய 

உலகத்தே 
+ 
வாதியாம் பெரியோர்க்கும் புத்தி யுள்ள 

மன்னவர்க்கு மிதுவாகும் வகையைக் கேளே ! 


முடிவு ; 


வாழவே யின்னமொன்று சொல்லக் கேளு 

மங்கையரே சயித்தான்பேய் தொட்டிட் டாடும் 
கோளாக ஒருவருக்குரை செய்திட் டாலும் 

குறித்தவனோ திஷ்ட்டிப்பேய் தொட்டிட் டாலும் 
பாழாக அனுபோக பிசாசு கூடி 

பகலிரவு மாய்க்கூடி 
வாழாமல் திரிந்தாலும் இந்தத் தூளே 

மண்டைக்கி நசியம்போ லேத்திப் பாரே ! 


- 10 


முற்றும் 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , எட்டு கர்ம வித்தைகளைப் பற்றிக் கூறப்பட்டுள்ளது 


இதன்பின்னர் , மருத்துவச் செய்யுட்கள் 269 முதல் 272 வரை எழுதப்பட்டுள்ளன . 


** * 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


எண் : 2398 


சுவடி எண் : 1286 


: 


அகத்தியர் களிப்பு 10 
ஏடுகள் : 2 ( 95-96 ) 

எண்ணிக்கை 

100 

அளவு : 25/31 செமீ . 
பக்கத்திற்கு ; 10-12 வரிகள் ஆசிரியர் ; அகத்தியர் பொருள் : பருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதியந்த நூல்பார்த்து அரனுஞ் சொல்ல 

அம்மையவள் தானுரைத்தாள் ஆன தாலே 
சாதியென்ற குலத்தோர்க்குக் சளிப்பே செய்ய 

சார்வாக யிந்தமுறை யாருஞ் சொல்லார் 


முடிவு : 


காட்டினேன் பத்திலே களிப்போ சொன்னேன் 

கண்டெடுத்துத் தேசமுதற் களிப்பே செய்ய 
நாட்டியே யதிலேதான் சாந்தி சொன்னேன் 

நலமான பன்னிரண்டி லூணிப் பார்ப்பாய் 
வாட்டியே முறபாவை பத்தி லாச்சு 

வப்படியே யஷ்டகர்ம மிருநூ றப்பா 
கூட்டியே வாடைபதி னாறில் சொன்னேன் 

கொடியதோர் முறப்பாவைக் களிப்பு முற்றே ! 


- 11 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மருந்து முறைகள் கூறப்பட்டுள்ளன . இதன் பின்னர் மருந்துக்கு சரக்குகள் 
கூறப்பட்டுள்ளன. 


* * * 


18 - வது தொகுப்பு 


2 3 


வரிசை எ 


ண் 


. 


2399 / 


சுவடி எண் : 


1283.S 


அகத்தியர் ( வைத்தியம் ) 
ஏடுகள் : 18 ( 97.114 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 251X31 செ.மீ. 
பக்கத்திற்கு 10-12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


. 


ஆதியுடன் பார்ப்பதியைப் போற்றி செய்து 

..குருமுனிதான் பாருள் ளோர்க்கு 
சத்தியமாய் முறைபாடு யேவல் பில்லி 

சயித்தானொடு தெய்வகுத்தம் சரீர துன்பம் 


முடிவு : 


செத்த பிண மெழுந்திருந்து திரும்பிப்பேசும் பார்த்து 

செயமான லோகமொடு பூபதியுந் திறந்தான் 
மத்துமினித் திருகின்ற வியாதியென்ன கோடி 

மகத்தான தயிலமடா ழெலை கூட்டிக் கொள்ளே ! 


பத்தியம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதன் தலைப்பு சரியாகத் தெரியவில்லை . அஞ்சனம், கெருடதோஷம் , நாகதோஷம் 
கர்மந்தீர்க்க யாகசாலை , சிவயோக மந்திரச் சக்கரம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2400 


சுவடி எண் : 1286 -t 


நந்தீசர் - 500 ( வைத்தியத் திரட்டு ) 


ஏடுகள் : 24 ( 115-138 ) கி . எண்ணிக்கை : 1300 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : நந்தீசர் 
லைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 251x34 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


214 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆதியந்த மொன்றாகிப் பூரணமாய் நின்ற 

அம்மனொடு சிவன்பதத்தை அடியேன் போற்றி 
நீதியந்த மாகி நின்ற மூலந் தன்னில் 

தின்றுமனம் புத்தியுடன் தொழுது போற்றி 
சாதியந்த மாகி நின்ற பெரியோர் பாதம் 

சற்குருவின் பாதத்தைச் சார்ந்து போற்றி 
சோதியந்த மாகி நின்ற குண்ட லிக்குள் 

குஞ்சரமாய் நின்றகண பதிதாள் காப்பாம் 


முடிவு : 


வாயுவுகள் குஷ்ட வகைகள் வெட்டை 
ரெத்தப்பிரமியம் துாள் தீரும் . பாத்தியம் கடுமை 

ஆள் கண்டு இச்சா பத்தியம் வைக்கவும் 
இந்த எண்ணை கைகண்ட எண்ணெய் 
முன்சொன பூரம் , தாளகம் . லிங்கம் , 
தள்ளியும் எரிக்கலாம் . 
பூண்டு , வசம்பு , சேர்க்கலாம் . விராகனெடை - 1 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நந்தீசர் 500 - ல் 5 செய்யுட்களே உள்ளன . 

மகா ஏலாதிச் சூரணம் , விஷத்துக்குச் சிந்தாமணிக்குழம்பு , பொஸ்தகஞ் சேர்க்க , 
கணக்கு சேர்க்க , ஆகாத ஓலை , ஓலை எழுத விதி , பொஸ்தகம் எழுத 

மை போட , 
அட்டை விட நாள் , கண்டமாலைக்கு , நாய் கடிக்கு மருந்து முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2401 


சுவடி எண் : 1286 - u 


திருமூலர் நாடி சூத்திரம் 


ஏடுகள் : 10 ( 139-148 ) 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 500 

ஆசிரியர் : திருமூலர் 
முழுமை 1 முற்றுமுளது 


அளவு : 25 } x3 : செ.மீ. 
பொருள் : நாடிசாத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


18 வது தொகுப்பு 


215 


தொடக்கம் : 


காப்பு 
ஐந்து கரத்தனை 
ஆயக்கலைகள் 


போற்றுகின்றேனே 
.... வாராதிடர் 


....... 


காப்பு முற்றும் 


நூல் 


உன்னிய கெற்பக் குறியாம் வெளியிலே 
பன்னிய நாதம் பகர்ந்த பிருதிவியாம் 
வன்னியும் வாயுவும் மாயுருஞ் சுக்கிலம் 
மன்னிச் சமனாய் வளர்க்கு முதகமே ! 


முடிவு : 


வியாதியன் போக வெகுநாள் ( சடைமுறப் ) 
பயாதித் திரை நரை பாங்காய்த் தவர்ந்திடக் 
கயாதிக் கெவனங் கலந்தெங்குஞ் சுற்றிட 
வியாதிய ஞானமஞ் சாகுஞ் சிற்றியே ! 


-112 


காலம் : 


இல்லை 


குறிப்பு ; 


இது , எமது சுவடி எண் 745-8 / D 1475 போன்றது . படவேறுபாடுகள் , பிழைகள் 
அதிகம் . 


இதன் பின்புறம் மருத்துவம் எழுதப்பட்டுள்ளது . 149 - ஆம் ஏடு வெற்றெடாயுள்ளது . 
150 - ஆம் ஏட்டில் உந்தியின் ........ ..அய்யனே சிதம்பரேஸ்பரனே என்ற பாடல் 


உள்ளது . 


* * * 


வரிடை எண் : 2402 


சுவடி எண் : 1286.y 


அட்டை விதி 


ஏடுகள் : 11 ( 151-152 ) 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி , எண்ணிக்கை ! 75 

அளவு : 251x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடல்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


216 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் ; 


மண்ணினிற் பிறந்தட் டைக்கு 

வகுக்கும் நாலுகுணம் கேளீர் 
அண்ணிதான் வேதியர்க்கு அடைந்த 

அட்டை அனல் நிற மாகும் 
திண்ணிதான மன்னவர்க்குச் செய்யக் 

கழனீர் மலர்நிற மாகும் 
எண்ணிச் சொன்னோம் வைசியர்க்கு 

இசைந்த வட்டை ...... ரியாகும் . 


முடிவு : 


நேசமா மிரஷ யுதைய மாவது 

முன்னீர் மலங்களும் விபரமுன்னே 
நியமா மமுத முண்டிடிற் பெரிய 

நினைவிலா ரமுத பாகுமே ! 


- 11 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 25 - d / D.40 போன்றது . இதில் காப்புச் செய்யுள் காணப் 
படவில்லை . இச் செய்யுட்கள் தன்வந்திரி வாகடம் 1000 - ல் காணப்படுகின்றன . 


அட்டை பேதங்களும் , அவற்றுள் ஆண் பெண் வேறுபாடுகளும் , இன்ன நேரத்தில் , 
இன்ன இடத் தில் இன்ன அட்டையைக் கட்டவேண்டும் என்றும், அதனால் தீரும் 
விரணம் முதலான நோய்களும் கூறப்பட்டுள்ளன . 


211 ) 


18 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2403 


சுவடி எண் : 1286 - W 


சத்திர விதி 


ஏடுகள் : 1 ( 152-153 ) 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி , எண்ணிக்கை : 75 அளவு 23x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கத்திர சத்திர மொடுகுறும்பி தனை வாங்கியும் 
கருமூக்கு வாய்தனுடன் கடுமுள்ளு வாங்கியும் 

கொடுமாழிக் கோலுங் கதித்திடு வடுத்த பிறையும் 


மூடிவு : 


நட்டமா யீத்திலே தெந்தந் தன்னிலே 
குட்டமாய் வரும்பிணி விளங்கிடுங் கூறவே 


1 


காலம் : 


லை 


குறிப்பு : 


இதில் 10 செய்யுட்களே 


இது எமது சுவடி எண் 24 - e / D.41 போன்றது . 
இருக்கின்றன . காப்புச் செய்யுள் இல்லை . 


இதில் , அறுவை சிகிச்சை செய்வதற்கு வேண்டிய 26 வகைக் கருவிளும் அவற்றின் 
இலக்கணங்களும் , அறுவை செய்யும் முறையும் உள்ளன . இது அச்சிடப்பட்டுள்ளது . 


இதன் பின்னர் 50 செய்யுட்களுடன் கூடிய தின்பண்டம் , மந்தங்கண்டால் என்ற 
தலைப்புடைய மருத்துவம் உள்ளது . 


218 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 2404 


சுவடி எண் : 1286 - X 


வால்மீகர் சிவயோகம் 


16 


ஏடுகள் : 3 ( 154- 56 ) 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 125 

ஆசிரியர் : வால்மீகர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 251 x 3 : தெ t 

யோகம் 
எழுத்து : தமிழ் 


பொருள் : 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


திருமூர்த்தி தேவர் முதல் மனித ரோடுஞ் 

சிவயோகம் பெற்றறிந்த மார்க்கந் தன்னைப் 
பிரியமுடன் யெனைத்தொழுது கேட்ட பிள்ளாய் 

பின்கலையு மிடகலையு மாறும் போது 


முடிவு : 


தேனவனாஞ் சித்தருக்குத் தெவிட்ட மூலம் 

சிரசப்பா முடலுக்குப் பதியே யாகுங் 
கோனவனா யிருக்கவென்று குறுக்கிச் சொன்னேன் 

குவலயத்தில் பதினாறுங் குருத்தான் முற்றே . 


- 16 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சிவயோகம் பற்றிய செய்திகள் சுருக்கிமாகக் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் 


: 2405 


சுவடி எண் : 1286-9 


வைத்தியத்திரட்டு 


ஏடுகள் : 18 

சி . எண்ணிக்கை / 800 
பக்கத்திற்கு : 10 -12 வரிகள் 

ஆசிரியர் , பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 251x3 } செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


18 - வது தொகுப்பு 


219 


தொடக்கம் : 


மதன விந்தாதி லேகியம் 


சீராரும் 

பரஞ்சோதி பாதம் 
ஆராயும் நெஞ்சே அறியக்கேள் பார் தனிலே 
யேகம் பதினாலும் மீறும் பிணியாலும் 


. 


மூடிவு : 


இயலான ஆறு மாத்தா யிரும்பே யேற்கலே 
நாலு வொடு 
சுவரன்ன கிரிவா சரங்கள் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கிராணி 

இருபத்தஞ்சுக் குணம் , அசாத்தியம் சாத்தியம் , பித்தக்கிராணி , 
கெற்பக்கிராணி பித்த அதிசாரம் , வாதவிசூளி , கெந்தகத் தயிலம் , சிந்து சிந்தாதி 
நெய் , சங்குத் திராவகம் முதலியன உள்ளன . 


தன் பின்னர் . மேற்கண்ட நூல்களுக் கெல்லாம் தலைப்பு அட்டவணை எழுதப் 


பட்டுளது . 


வரிசை எண் : 2406 


சுவடி எண் : 12 : 6-7 


தேவமுனி ஆணிக் கோர்வை 


ஏடுகள் : 5 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : தேவமுனி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 251x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


............ 


சித்தான 

தல்லானித் ... 
மாயக்காண முனிபொற் பாதம் 
காரணமா யெண்ணு னூல் ......... காப்பு 


220 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


பாருநீ புலத்தியனே அய்யா கேளு 

பரிவாக மேலிருந்து பிசங்கு மப்பா 
ஊரிலே சனங்களுட சிரசில் பட்டால் 

..... மெல்லா ரிஞ்சு 
நீரா ..... 

ரூனீ கக்களுடன் பேதி காணும் 
கண்மூடித் திறக்குமுன்னே 


.... 


T ....... 


......... 


தேகமெல்லாம் வேர்வையது வரட்சி காணும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 

இதன் தொடக்கத்தில் கௌபாலருக்கு( ? ) ச் சொன்னது என்ற தலைப்பும் 
இருக்கிறது . 

இதில் , மாத்தாணி அறியும் வகை , ஊழி பேதிக்கு முதலியன உள்ளன . கடைசியில் 
9500 என்ற எண்ணுக்குப் பிறகு 2 என்ற எண் உள்ளது எழுத்துக்கள் செல்லரித்துள்ள 
தால் விளங்கவில்லை . ஒரு ஈடு வெற்றேடு . 


வரிசை எண் : 


: 407 


சுவடி எண் : 1287 - a 


அகத்தியர் பூரணம் 400 ல் சில கவிகள் ( ? ) 


ஏடுகள் : 14 ( 92 105 ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை ! 250 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 18x3 செ.மீ , 
பொருள் : மருத்துவப் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் - 


நெருப்பாறு மயிர்ப்பால்ப் கிடந்தப் பாலே 

நிலையாத கெங்கையடா நீஞ்சப் போகரி 
ருப்பார்க ளரனுமையு மாடி யாடி 
இன்பநிலம் பத்தாகி யோடி யோடி 


13- வது தொகுப்பு 


221 


குறிப்பாகக் கண்டவர்க்கே தெரியும் நாட்டம் 

கோடிரவி சுடர் காந்தி கொண்ட ஆட்டம் 
வெறுப்பாகப் பூரணத்தை அறிவால் பார்க்க 

வெட்டவெளி யாகுமடா குருவைத் தேடே 


-- 


13 


முடிவு : 


விதியான விதியறிந்தோன் வாதங் காண்பான் 

விதியறியான் பதியறியான் வீணன் வீணன் 
சதியான முன்சொன்ன முப்பூ வாலே 

சகலதொழில் கைமுறையாய்ச் செய்ய லாகும் 
பதியான பதியறிந்து அமுர்த முண்டு 

பாலகனே லாடமதில் பத்திக் கொண்டு 
பெதியான மோட்சமென நின்றா யானால் 

கேசாத்தில் கேசரியாள் கிருபை யாமே ! 


காலம் : 


பிலலங்க வருஷம் புரட்டாசி மாதம் 19 - ந் தேதி ஆதித்த வாரம் பூச நட்சத்திரத்தில் 
யெழுதி நிறைவேறத் தக்கது . 


குறிப்பு : 


இதில் , வாலை ரச வைப்பு . காம் கேசரிக் குளிகை , பாசாண முறிவு . ரவிவளையம் 
முதாலன அரிய செய்யுட்கள் எழுதப்பட்டுள்ளன. தத்துவரூபமாகவும் , பரிபாஷை 
யாகவும் ( நெருப்பாறு , மயிர்ப்பாலம் ) கூறப்பட்டுள்ளன . 


அடுத்த ஏட்டில் இதற்கான பட்டியலும் , அதன் அடுத்த ஏட்டில் குட்டத்துக்கு 
சாந்தி முதலியன உள்ளன . அட்டவணைப்படி 1-12 பாடல்கள் இல்லை , 


வரிசை எண் : 2408 


சுவடி எண் : 1287-6 


எழுவகைத் தோற்றம் 


ஏடுகள் : 3 ( 108-110 ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 1833 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


222 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஓம் கணபதியே நம் 
திருச்சிற்றம்பலம் 


நலந்திகழுந் தேவர்களும் மனித ராவர் 

நாடரிய மானிடமு மனித ராவர் 
விலங்கினொடு பறவைகளு மனித ராவர் 

மிக்கமுள்ள தாவரமும் மனித ராவர் 
நிலந்தனிலே ஊர்வனவும் மனித ராவர் 

நீர்வாழும் சாதிகளும் மனித ராவர் 
குலங்கள் தனை யின்னதென்று கூறும் போது 

குணங்களினால் அவர் குலத்தைக் கூற லாமே ! 


முடி 1 : 


நீர்வாழும் சாதிகள் வந்து மனிதராய் பிறந்தால் செய்யும் குணம் 


தந்திரத்தால் வழக்குரைப்பான் பொய்சாட்சி சொல்வான் 

தண்மையாய் யிருந்தெ ( L. ) த்தே சதிகள் செய்வான் 
சிந்தையுள்ளே யெவர்தமக்குங் கபடஞ் செய்வான் 

செய்த நன்றி குன்றிடுவான் தீதே செய்வான் 
வந்திருந்த நல்லோரை வயிரெறியப் பேசி 

வண்மையுள்ள பெரியோரை வலத ளிப்பான் 
நிந்தையுடன் மந்திரங்கள் கற்றுப் பேசும் 

நீர்வாழுஞ் சாதிகளு நிலமை பாரே ! 


8 


சிவகிருபையினா லெழுதி நிறைவேறலாயிற்று . 


காலம் : 


பிங்கல வருஷம் புரட்டாசி மாதம் 20 - ஆம் தேதி திங்கட்கிழமை , ஆயிலிய 
நட்சத்திரந்தில் அண்ணாசாமி நாயக்கரிடமாயி வாங்கி யெழுதி நிறைவேறிற்று . 


சிவமயம் 


ஷையாரிடம் ஒத்துக் கொள்ளப்பட்டது 


திருச்சிற்றம்பலம் 


சிவமயம் 


18 - வது தொகுப்பு 


223 


குறிப்பு : 


இதில் , தேவர் , மானிடர் . பறவை , தாவரம் முதலானவர்கள் மனிதராய்ப் பிறந்தால் 
அவரவர் தம் குணாதிசயங்கள் எவ்வாறிருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 2409 


கவடி எண் : 1288 


அகத்தியர் நிகண்டு 


1200 


ஏடுகள் ; 111 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது 


எண்ணிக்கை : 3000 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 34X3 செ.மீ 
பொருள் : 

மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த மில்லாத பூரணத்தைப் நோக்கி 

அடுத்து நின்ற ( உன் ) மனைத்தாய் பாதம் போற்றி 
ஆதியந்த மாகிநிற (உமை) யாள் சொல்ல 

பாங்கான சின்மயத்தின் கருணை யாலே 


ஓடிவு ; 


". 


நாட்டினேன் செலசரியும் வராக வித்தை 

நலமான வுப்போடு வதகஞ் சொன்னேன் 
பூட்டினேன் வாதத்தின் 

சொன்னேன் 
புகழான விருபத்து அஞ்சு அங்குலம் 
ஆட்டினேன் பல நூ லில்லை யில்லை 

ஆச்சரிய நிகண்டினுட துகையைக் கேளு 
நீட்டினேன் ஆ பிரத்து இருநூ றுந்தான் 

நோக்கி நிகண்டனுட கடைதான் முற்றே ! 


1232 


ஆக விருத்தம் 1229 ( ? ) 


எழுதி நிறையலாயிற்று 


முற்றிற்று 


விக்குருதி வருஷம் அற்பிசை மாதம் 25 - ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை , திதி துவா 
தசி , அஸ்த்த நட்சேத்திரம் , அமூர்தயோகம் இந்த சுபதினத்தில் அகஸ்தியர் மகாமுனி 


22 


தமிழ்ச் சுவடிகளின் 


நிகண்டு எழுதி நிறையலாயிற்று . கோ . மா.ச. யாகோ நாச்டி முத்து ( ? ) கையால் 
யெழுதி முந்தது . கந்தப்ப நாச்சிமுத்து ( ? ) 


1890 - ஆம் வருஷம் நவம்பர் மாதம் 9 - தேதி எழுதி முடிந்தது 


குறிப்பு : 


இதன் பின் பக்கத்திலும் அடுத்த ஏட்டிலும் மருந்துகளும் . வெள்ளை அப்பிரக 
செந்தூர மும் , அஷ்ட காசத்துக்கு மருந்தும் எழுதப்பட்டுள்ளன . இடையில் 63 - ஆம் 
ஏடு முதல் 78 - ஆம் ஏடு வரை இல்லை . 


இதில் சவுக்காரவைப்பு , வெங்காரம் , பச்சைக்கற்பூரம் . சிந்துலவணம் , நிமிளை , 
அப்பிரகம் , காந்தம் , முத்து , பவளம் , கோமேதகம் , புஷ்பராகம் , வயிரம் . பச்சை 
நீலம் , மாணிக்கம் வைடூரியம் , சாதிலிங்கம் , கேந்திரபாசாணம் , அஞ்சு நீர் மாதவிடை , 
சுக்கிலம் , பெண்காமப் பெயர் , பஞ்ச பூதம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2410 


1082 


சுவடி எண் : 


அகத்தியர் கலைக்கியானம் 1200 - க்குச் சூத்திரம் 


120 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை 600 

அளவு : 28 / x3 செமீ 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


ஆதிசத்தி சிவமான சோதி காப்பு 

அகண்டமெனும் பூரணத்தின் அறிவே காப்பு 
சோதியெனும் வாலைமனோன் மணியே காப்பு 

சொல்லடங்கா விண்ணொளியின் சுடரே காப்பு 


முடிவு : 


( கறந்த தொரு பால்போலே அமுற்த மூறும் 

கனிவான அமுற்த மதைத் தினமுங் கொள்ளு 
சிறந்ததொரு பூரணத்தைத் தினமுங் கொ ( ன்று ) ண்டு 

சிவமான மவுனத்தில் சேர முற்றே ! 


120 


அகஸ்தியர் மாமுனி அருளிச் செய்த 
கலைக்கியான சூத்திரம் நூற்றிருபது 

முகிந்தது முற்றும் 


18 - வது தொகுப்பு 


225 


காலம் : 


ஸ்ரீமுக வருஷம் , சித்திரை மாதம் 16 ஆம் தேதி திங்கட்கிழமை சந்திரகலை பொருந் 
தினது சிதம்பரம் எடு , நெட்டெழுத்து சிதம்பரம் . 


குருவே நமா 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 367 - d/ D736 அகத்தியர் கலைக்கியான சுருக்கம் -120 
போன்றது பாடவேறுபாடுகளும் , பிழைகளும் உள்ளன . இடையில் 3 ஏடுகள் இல்லை . 


* * * 


வரிசை எண் : 2111 


சுவடி எண் : 1290 


அகத்தியர் குருநூல் 


50 முதலியன 


ஏடுகள் : 10 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 36x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆனைமுகத் தைங்கரனைப் பாதம் போற்ற 

ஆதியிலே வைத்திய நூல் ரெண்டு லெட் சம் 
மானிலத்தில் பாதத்தில் லெட்சங் காப்பு 

வகுத்துரைத்தேன் வயித்திய நூல் மார்க்க மெல்லாம் 


முடிவு : 


ஆய்ந்தபரை யீஸ்பரிக்கும் பூசை பண்ணு 

வங்கரனார் வடுகனுக்கும் பூசை பண்ணு 
வாய்ந்த பொருள் செந்தூரம் தன்னைக் கண்டு 

மகிழாதே நிரவாணி சோதிப் பாளே ! 
தேர்ந்து நன்றாய்ப் பூரணியை 


காலம் 


இல்லை . 


15 


226 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , ஷை நூல் , ரோமரிஷி சர சுருக்கம் - 24 , அகத்தியர் - 1500 க்குச் சுருக்கம் , 
குரு நூல் அன்பது , வயித்தியம் முதலியன உள்ளன , 


இவற்றில் , தாமிரபற்பம் , ஆலாத்திரி கற்பூரம் , மூலம் பவுத்திரம் , புண்புரைகள் , 
கெந்திக்கட்டு , பாஷாணக்கட்டு , அரையாப்புத் தீரும் மருந்து , கெற்பநோய் தீர்வத கு 
மருந்து , மேகத்துக்கு வெள்ளிப் பற்ப மருந்து , சகல வாயுவுக்கு மருந்து முதலியன 


உ ளன . 


A 


வரிசை எண் : 2412 


சுவடி எண் : 1291 


போகர் 


ஏழாயிரக் காண்டம் 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 

22x5 செ.மீ 
பக்கத்திற்கு : 17-18 வரிகள் 

ஆசிரியர் : போகர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


காப்பு 


ஐந்துகரத்தனை 

போற்றுகின்றேனே 
குருகிடாட்சமுண்டாக வேணும் 


நூல் 


கரிமுகன்றன் ப ........... பதம் போற்றி 

காடாட்சி .. யெனையீன்ற மாயிபதம் போற்றி 
மரிஅ ...... பதம்போற்றி வாணிபதம் போற்றி 

அருள் தந்த லட்சுமிதன் பாதம் போற்றி 
துரிதமாம் பாட்டரென்ற ......... பதம் போற்றி 

துணையான காலாங்கி அய்யர்பதம் பேற்றி 
நிருவிகற்ப சமாதியுற்ற ரிஷிகள் பாதம் போற்றி 

நிறைந்து நின்ற பூரணமே காப்புத் தானே ! 


18 - வது தொகுப்பு 


227 


முடிவு : 


ஓட்டியே மூலத்தால் முத்தி பெற்றார் 

உத்தமனே பாட்டரென்ற மூல நாயர் 
நாட்டியே நந்தியல்லோ உபதே சித்தார் 

நலமான மூலத்தில் நந்தி நந்தி 
ஏட்டியே மூலத்தால் முத்தி பெற்றார் 

ஏத்தமாம் பாட்டரென்ற எட்டுப் பேரும் 
மூட்டியே விபுகடந்து மூலம் மூலமென்று 

மூச்சுவிட்டுப் பேச்சொண் ணாதே ! 


183 


மேசொண்ணா மூல 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , எட்டு சக்தி , சுவாதிட்டானம் , மணிபூரகம் , அநாகதம் . ஆக்கினை , ஆக்கினை 
குருபதம் . துவாதெசாந்தம் , யோக காரணை , அண்டப்பாச்சல் , நூல்பெருகலை , ஞானம் 
சூடாலை . புசுண்ட மூர்த்தி ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2413 


சுவடி எண் : 1292 - a 


போகர் 


700 


ஏடுகள் : 150 

கி . எண்ணிக்கை : 4000 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : போகர் 
நிலைமை : மிக மிகப் பொடிந்த நிலை 
எழுத்து : தமிழ் 


அளவு 29x3 : செ மீ . 

பொருள் : மருத்துவம் 
முழுமை : ( முற்றற்றது ) 


தொடக்கம் : 


ஆனந்தமாய் நின்றதொரு ஆயி பாதம் 

அகண்டபரி பூரணமாம் அய்யர் பாதம் 
வானந்த மாய்நின்ற கிணேசன் பாதம் 

மருவியதோர் மூலத்தில் நந்தி பாதம் 


228 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


சொன்னதொரு காலாங்கி அய்யருட பதத்தைத் 

தொழுதுகொண்டு எழுநூற்றுச் சில்வானஞ் சொன்னேன் 
சொன்னதொரு சித்தருட பதங்கள் போற்றிச் 

சூத்திரந்தான் பாடியது காட்சி முத்தே ! 


762 


முத்தும் 


உத்தமமா குருமுனி நாயன் பொற் ......... துணை . 


காலம் : 


கீலக வருடம் ஆடி மாதம் 21 - ந் தேதி கிருட்டின பிள்ளை எழுதி 


முகிந்தது 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 305 D. 548 


• போக நாயனார் எழுநூற்றுத் திரட்டு 


போன்றது . 


*** 


வரிசை எண் : 


2414 


சுவடி எண் : 


1292 - b 


அகத்தியர் 


80 


-- 


ஏடுகள் : 12 

கி . எண்ணிக்கை : 600 
பக்கத்திற்ரு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பொடிந்த நிலை 
எழுத்து : தமிழ் 


அளவு : 29x4 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


அரன்கயிலை விட்டு நான் தெட்சணத்தில் வந்து 

அளவறந்த கோடிசித்தர் முனிவர் ரிஷிகளுமாய் 
பரந்த தொரு பொதிகைதனி லிருக்கும் போது 

பாடினோம் வாதமொடு வைத்தி யந்தான் 


18 வது தொகுப்பு 


222 


முடிவு : 


ஆலென்ற மாத்திலே விழுதோடுமாப் போலே 

அறிந்தறிந்து நூலெல்லா மாராய்ந்து பாரு 
காலென்ற கண்ணோய்க்குப் பாரு சொன்னேன் 

கற்றறிந்தோர்க் கெண்பதுதான் காட்டி முற்றே 


--- 


80 


பொதிகை நயினார் பாதாரவிந்தமே கெதி 
வேளூர் வாத்திமை சுப்பிரமணியன் கையெழுத்து 


குரு முன்னிற்க 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


எண் 371-5D 746 போன்றது . நல்ல பாடல்களும் உள்ளன 


இது . எமது சுவடி 
பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 24 5 


சுவடி எண் : 1293 - a 


ரோமரிஷி அண்ட வித்தை 


ஏடுகள் : 31 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்று முளது 


அளவு : 25x3 செமீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


தெளிவோர்க்கு ஞானத்தைச் சொல்லக் கோளு 

சிற்றின்பம் பேரின்பம் சிவனும் சத்தி 
அறியாத சிவன் வெள்ளை சிகப்பு சக்தி 

அண்டமது யீஸ்பரனார் அறிந்து பாரே ! 
வழியான பிண்டமப்பா சத்தி யாகும் 

மறையுண்டோ அடக்கிவிடு வெளிவிடாதே 
தெளியாத ஞானியோர்க்கு 

உரைக்கிறேன் அயன் வடிவை உரைக்கக் கேளு ! 


1 


-- 


230 


தமிழ்ச் கவடிகளின் 


முடிவு : 


உருவான உப்பு இதுதான் உ ............ யமிதுதான் 

உத்தமனே சிவனிது 


முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதில் , யாவற்றையும் சிவம் , சக்தியாகப் பாவிக்கும் தன் மையும் , துருசுச் சுன்னமும் 
கூறப்பட்டுளன . 


மரிசை எண் : 2416 


சுவடி எண் : 1293-5 


திருமூலர் மறைப்பு 


ஏடுகள் : 11 ( 4-5 ) 
பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 50 

ஆசிரியர் : திருமூலர் 
முழுமை : என்று இ 


அளவு : 25x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


லை 


தொடக்கம் : 


ஆதியென்ற உ ... 

.... யினாச் சு ... ரங்கட்டி 
அச்சாரம் வழலையினால் நீராய் 
( மீ )தியென்ற வங்கத்தை நீரிலப்பா 

சாய்த்திடவே முவ்வே 


முடிவு : 


கார்க்கயிலே சரக்குக்கு மிட்டா யானால் 

களும்பாகி சரக்கெல்லாம் கருத்துப் போகும் 
யேற்கையிலே துரிசுமுறை கண்டார் மூலர் 

எதிரில்லா லோகமெல்லாம் பொன்செய் 


தாரே ! 


காலம் : 


இல்லை 


231 


18 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


இதில் , தங்கக் குரு முதலியன சொல்லப்பட்டுள்ளன . 


* ** 


வரிசை எண் : 


2417 


சுவடி எண் : 


1293 , 


மச்சமுனி மறைப்பு முதலியன 


: 


ஏடுகள் : 5 ( 6-10 ) கி . எண்ணிக்கை 100 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 7-8 வரிகள் ஆசிரியர் : மச்சமுனி முதலானோர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆச்சப்பா மச்சமுனி மறைப்பைக் கேளு 

அறுபத்து நாலுவகை சரக்கு வைப்பில் 
ஓச்சப்பா அடுட் பெரிப்பு முறைக ளெல்லாம் 

ஒளித்துவைத்தார் நந்தியெண் ணாயிரத்தில் பாரு 
வாச்சப்பா சரக்குவைப்பு பகைக்கும் பாரு 

பாஷாணக் குருமுறையில் வீரக் கட்டை 
யேச்சப்பா சொல்லாமல் வீரம் சொன்னால் 

எடுத்ததொரு செயநீரை விட்டால் பொய்யே ! 


முடிவு : 


மூடப்பா சகலகுறைக் கெல்லா மாதி 

மூச்சு விட்டுப் பேசாதே முப்பத் தாறில் 
சூடப்பா தத்துவ நூ லறியச் சொன்னேன் 

சூத்திரமாம் பலபலவாம் சோதி முற்றே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மச்சமுளி மறைப்பு ஒரு ஏடே உளது . அடுத்து ( பாதி ஒடிந்த ஏட்டில் ) 
வாசமுனி மறைப்பு , ஏமக்கிழங்கு , ( 8 - வது ஏட்டில் ) இடைக்காட்டுச் சித்தர் அப்பிரகச் 
சுன்னம் , ( 9 ) ரோமரிஷி மறைப்பு , வெடியுப்புச் செயநீர் ஆகியவை உள்ளன . 


232 


தமிழ்ச் வடிகளின் 


வரிசை எண் : 


2418 


சுவடி எண் 129 -u 


அழுகணிச் சித்தர் வகாரப் புலம்பல் 


ஏடுகள் : 25 கி , எண்ணிக்கை 500 

அளவு : 

2573 செமீ 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அழுகணிச்சித்தர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆத்தாள் சிவானந்தி 


மேகத்தால .... தாச்சு ஆத்தாள் சிவானந்தி 

விசரவியில் சுண்ணாம்பாம் 
ஆகச்சிறு ................... ம் ஆத்தாள் 

அஷ்ட சாத்தி அவள் ... 
இரவி முகத்தாளே 

ஆத்தாள் 


முடிவு : 


மெய்த்திருபத்தாம் காச்சல் 

வெடியுப்பு பலந்தான் நாலு 
தைத்திடும்பா ருப்புச் சட்டி 

தன்னிலை உருக்கும்போது 


14 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் சகல சரக்கு ...... முறை , பாஷாணக்கட்டும் செந்தூரமும் , வழலை 

யெண் 
ணெய் வாங்க , தொந்த மித்திர சுன்னங்கள் , பிரம கல்ப சுன்னத்தால் சகலமும் 
சுன்னம் , பூரண செயநீர் , சுவாசகாசம் , கல்பமுறை , முப்பு முறை . குடத்து நீர் , குடத்து 
நீருப்பு . அண்ட செயநீர் , காந்த உப்புச் சுன்னம் முதலியன உள்ளன. நடுப்பகுதி 
பயனற்ற நிலையில் உள்ளது . 


18 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


2419 


சுவடி எண் : 1294-2 


அகத்தியர் மதிவெண்பா 


100 


ஏடுகள் : 11 

கி . எண்ணிக்கை 400 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை . முற்றுமுளது 


அளவு : 3 x3 } செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதிசிவன் பாதமதை அன்புடனே நெஞ்சில் வைத்து 
சேதிமதி வெண்பாவைச் சொல்லுவேன் நீதியுடன் 
வாலை யிருபதத்தை வாக்கிலே வைத்தருள 
காளையின்மே லேறுசிவன் காப்பு , 


மூடிவு 


அறிவா லறிந்து கொண்டு ஆசையெல்லாந் தான் போக 
நெறியாக ஞான நிலையில் நில்லு - குறியாக 
நான் சொன் வெண்பாவில் நத்துவது புத்தி சொன்னேன் 
மான் சொன்ன மதி வெண்பா மணி 


முற்றும் 


( வெண்பாக்கள் சரியில்லை ) 


அகஸ்தியர் மதி வெண்பா முற்றிற்று 
உலக நாத சுவாமி துணையாக வேணும் 
ஆன்க்கொண்டார் துணையாக வேணும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 432- a / D 911 , எண் 445 - a / D 968 போன்றது . 


இதன் இறுதியில் ஆட்கொண்டாரைக் குறிப்பிடுவதால் இது திருவையாற்றுச் 
( தஞ்சாவூர் ) சுவடியாக இருக்கலாம் எனக் கருதப்படுகிறது . 


--00 


234 


தமிழ்ச் சுவடிகளின் 


" 


வரிசை எண் : 2420 


சுவடி எண் : 


1294 - b , 


அகத்தியர் வகாரம் 


முப்பது 


ஏடுகள் : 5 

கி . எண்ணிக்கை : 150 
பக்கத் ற்கு : 9-10 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x31 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதிபரா பரத்தினுட கிருபை கூர்ந்து 

அடிமுடியாய் * மனக்கோல நந்தி காப்பு 
நீதியாம் வாரணத்தின் முகவன் காப்பு 

நிர்மல சதாசிவத்தின் வடிவே காப்பு , 


முடிவு : 


நாமப்பா சொல்லுகிறேன் தாம்புரத்தில் கொடுக்க 

நாட்டார்கள் பிழைப்பதற்கு வழியு முண்டாங் 
கா மப்பா லதையெடுத்து வெள்ளிக் கீய 

கனகமாங் கருமூன்று பத்து முற்றே ! 


30 


அகத்தியர் சுவாயி சகாயம் 
உலக நாத சுவாமி துணையாக வேணும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 469 - f D 1049 போன்றது . 


மணக்கோல எனல் பொருந்தும் 


118 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 2421 


சுவடி எள் : 1294 . 


அகத்தியர் ஞானகாவியச் சுருக்கம் 


16 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 30x31 செ.மீ 
பக்கத்திற்கு | 9 வரிகள் 

ஆசிரியர் ! அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதிமறை சாத்திரங்கள் பிறந்த வாறும் 

அடி முடியும் நடுவாகிப் பொருள் மூன் றாகி 
வேதியனும் மால் சிவனும் நின்ற வாறும் 

வேதமுடன் ஆகமங்கள் வகுத்த வாறும் 


முடிவு : 


ஆணையப்பா முக்காலும் ஆணை ஆணை 

அறிந்துணர்ந்த ஞானிகளை ( அழுத்திச் ) சேறு 
பாணப்பா ஊணிறுதாய் பதத்தைப் போற்றி 

பதினாறுஞ் சிவசூட்சம் பொருள்தான் முற்றே ! 


- 


16 


அகத்தியர் பதினாறு முற்றும் 


லக நாத சுவாமி துணை 


ஆட்கொண்டார் துணை 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 700 -f D1390 போன்றது 


236 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2422 


சுவடி எண் : 


1294 - d . 


அகத்தியர் சிவயோகம் 


14 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 9 -10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை 

முழுமை : முற்று முளது 
தொடக்கம் : 


அளவு : 30x : 3 செ.மீ , 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


: 


மிக மிகப் பழுது 


... .. 


..... 


...... 


........ " 


சோதிமய மாகி நின்ற கிணேசன் பாதம் 

சொல்லி நிக்கு மெட்டாத ( சூட்சா சூட்சம் } 


முடிவு : 


மேற்கவே ரசமணியின் மார்க்கந் தானு 

மென்மக்காள் சொல்லிவிட்டேன் எழும்பு மார்க்கம் 
சேர்க்கவே யிம்முறையை உனக்குச் சொன்னேன் 

செழுங்கருணை பதினாலிற் சிவயோகம் முற்றே ! 


அகஸ்தியர் பதினாலு முற்றிற்று 


உலக நாத சுவாமி துணை 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 469 i / D 1,52 , அகத்தியர் ஞானம் 


14 " போன்றது . 


- 


வரிசை எண் : 2423 


சுவடி எண் : 1294.e 


அகத்தியர் பாடல் 


12 


ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9- 10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 

எழுத்து : தமிழ் . 


18 வது தொகுப்பு 


தொடக்கம் : 


தாயான உன்மனையாள் பாதம் போற்றி 

சாத்திடுமே ஆயிரத்தி யிற நூ றுக்குள் 
தோயாத கருவொன்று மில்லை யில்லை 

சொல்லடக்க மாயுரைத்தேன் வழலை யொன்று 


டிவு : 


நானென்ற ஆணுவத்தை யொழிக்க வேணு 

நலமான சிவயோகம் நாட்ட வேணும் 
தேனென்ற சற்குருவைக் காக்க வேணும் 
சித்தியாம் பனிரெண்டுஞ் சிறக்க முற்றே ! 


--- 


12 


அகத்திய சுவாமி துனையாக வேணும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


12 


இது எமது சுவடி எண் 321- [D 605 அகத்றியர் வகாரச் சுருக்கம் 
போன்றது . இது பிழையற்ற நல்ல பாடமாக இருக்கிறது . 


*** 


வரிசை எண் : 2424 


சுவடி எண் : 1294 - f 


அகத்தியர் 


10 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x33 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


............ 


பாரப்பா வாதியென் 

சிவமாவ 
நேரப்பா வாதியென்ற யோகம் வேணும் 
நேராக நிஷ்டையது 

வேணும் 


138 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு ; 


நாடாதே கள்ளரென்ற மானிடர்க்கு 

யெல்லா மறிந்து கொண்டு 
த ......... 

விள்ளாதே அடக்கமுற்றே ! 


10 ; 


அகஸ்தியர் சுவாமிகள் பத்து முற்றும் 


உலக நாத சுவாமி துணை 


ஆட்கொண்டார் சுவாமி துணை , 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வாலை பூசை முதலியன சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2425 


சுவடி எண் : 1294-3 


அகத்தியர் - 37 ( காலாங்கி நாயனார் ஞானம் ) 


ஏடுகள் - 6 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 30x3 , செ மீ 
பக்கத்திற்கு : g - 10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் ( காலாங்கியாரி ) பொருள் 
மருத்துவம் 

நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியென்ற ( சூளியொன்றை ) த் தியானம் பண்ணி 

அதன்பிறகு அரிநமோ நன்றாக வென்று 
நீதியுடன் குருவாழ்க வென்று சொல்லி 

நிரஞ்சன மாய்ச் சற்குருவைத் துணையென் றேதான் 
சோதியென்ற கமல ( ம ) டா அண்டத் தாதி 

துலங்கி நின்ற ......... தியானம் பண்ணி 
ஓதியதோர் மந்திரத்துக் குயிராய் நின்ற 

ஓம் நமோ கணபதிதன் பாதங் காப்பே ! 


239 


118 - வது தொகுப்பு 


முடிவு : 


பண்ணப்பா பூசைவிதி நன்றாய்ப் பாரு 

பத்திகொண்டு தீட் : + பி லே பதிவாப் நில்லு 
நண்ணப்பா பட்சணியை நயந்து பாரு 

நடுவான தனறக்கம் நாடிப் பாரு 
விண்ணப்பா தானோக்கி ஞான ( ம் ) பாரு 

வே .......... ன யமுர் தமோ தகத்தைப் பாரு 
முன்னப்பா கண்ணொளிபோ லொண்டே சூட்ச 
முத்தீயோ........ 

...... பூரணந்தான்முற்றே ! 


37 


- 


காலாங்கி நாயனார் அருளிச்செய்த 


ஞானம் முப்பத்தேழு முற்றிற்று 
உலக நாத சுவாமி துணை 


பாலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பூசைவிதி . தீட்சை முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2426 


சுவடி எண் ; 1294 - h 


ரோமரிஷி ஞானம் 


5 


1 
ஏடு : 

கி . எண்ணிக்கை : 50 
பக்கத்திற்கு : 

10 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x3 ; செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


கேளப்பா யோகசித்தி யாக வென்றால் 

ண்பினைமே லேறிக் கொண்டு 
........ ளப்பா. ஒருசாமம் ......... யாமல் தான் 

ஒன்றாய்ப் போகும் 


முடிவு : 


தன்னவரே தானேதானாய் சதானந்த 
பூரணமாய் 

னியாய் நின்றே 


140 


தமிழ்ச் சுவங்களின் 


னன்னவனே யிதுவல்லோ மனை மார்க்க 
முடைப்பதற்கு யோகமய மார்க்க முற்றே ! 


5 . 


ரோமரிஷி அருளிச் செய்த பஞ்சம ஞானம் 


முற்றிற்று 


லகநாத சுவாயி துணை . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , யோகம் சித்தியாகும் முறை பேசப்படுகிறது . 


வரிசை எண் 


2427 


சுவடி எண் : 


1294 


வால்மீகர் ஞானம் 


16 


ஏடுகள் : 3 

கி . எண்ணிக்கை : 150 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 

ஆசிரியர் : வால்மீகர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x31 செ.மீ , 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


( அருள் வெளியாய் நின்ற ) சிவன் பாதம் போற்றி 

எழுத்தினுட விபரத்தை விரித்துச் சொல்வேன் 
அருவுருவாய் நின்றதுவே யெழுத்த தாகும் 

ஆதியந்தம் அண்டபிண்டம் அதுவே யாகும் . 


முடிவு : 


......... 


தேனவனாம் சித்தர்கட்கு 

சிறப்பாக உடலுக்குப் பதியே யாகுங் 
சோனவனா யிருக்கவென்று குறுக்கிச் சொன்னேன் 

குவலயத்தில் பதினாறுங் குருத்தாய் முற்றே ! 


17 


வால்மீகர் அருளிச்செய்த பதினாறு 


முற்றும் 


உலக நாத சுவாமி துணை 


18 - வது தொகுப்பு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , எழுத்தின் தோற்றம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


2428 ) 


சுவடி எண் : 1294.j 


வால்மீகர் ஞானம் 


10 


--- 


ஏடுகள் : 

கி . எண்ணிக்கை : 

100 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : வால்மீகர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை ! முற்றுமுளது 


அளவு : 30x31 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருமூர்த்தி தேவர் முதல் மனித ரோடு 

சிவயோகம் பெற்றிருந்த மார்க்கத் தன்னை 
பிரியமுட னெ ... ......... பிள்ளாய் 

பின்கலையு மிடகலையு மாறும் போது 


முடிவு : 


கண்டுரைத்தார் சித்தர்பதி னெட்டுப் பேரு 

காசினியில் பரிபாஷை யாகச் சொன்னார் 
...- ... ...... ம்பித்தை யறியச் சொன்னேன் 

பரமரகசியஞ் சிவயோகம் பத்து முற்றே ! 


10 


வால்மீகர் அருளிச் செய்த பத்து 


முற்றும் 


உலக நாத சுவாமி துணை 


காலம் : 


16 


இல்லை 


242 


தமிழ்ச் சுவடிகனின் 


குறிப்பு : 


இதில் , சிவயோகம் பற்றிய செய்திகள் குறுப்பிடப்பட்டுள்ளன . 


* 


வரிசை எண் : 2429 


சுவடி எண் 


: 1214 - k 


டமரானந்தர் வகாரம் 


16 


ஏடுகள் ; 3 

கி , எண்ணிக்கை : 150 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : டமாரானந்தர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x34 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆனந்த நிற்குணத்தி னருளே காப்பு 

அடியேனை ஆண்டநந்தி பாதங் காப்பு 
தானந்த செனகாதி ரிஷிகள்க் கெல்லாம் 

தாசனென்றும் பேர்படைத்தே டமரானந்தன் 


முடிவு ; 


சித்துவிளை யாடுதற்கு சிறந்த நானூற் 

செப்பினேன் சிவநூலைத் தெளிந்து பார்த்து 
அத்துவைத மானதினால் டமார னந்தன் 

அருளிசொல் பதினாறு மடக்க முற்றே ! 


17 


டமரானந்தர் அருளிச் செய்த பதினாறு 


முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


தில் , சித்துவிளையாடுதற்கு உபாயம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


B 


18 வதுதெகுப்பு 


243 


வரிசை எண் : 


2430 


சுவடி எண் : 1294-1 


நந்தீசர் ஞானம் -12 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : நந்தீசர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30X3 ) செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சீர்பெருகும் வேதாந்தத் துள்மூலத்தின் 

செயலறிந்து மனமடங்குந் துரிய வீட்டில் 
நீர்பெருகுங் ... மறிந் துன்ற வாசி 

நோறிந்து நிறைசெலுத்தி முனையி லேறி 
பேர் பெருகு கேசரியை கண்டு போற்றி 

பேசாம லொடுங்கி நின்ற பெரியோர் பாதம் 
நேர் பெருகு நெஞ்சில் வைத்துத் தொழுது போற்றி 

நிச்சயமாய்ச் சொல்லுகிறே னுப்பைத் தானே ! 


-1 


முடிவு : 


மாவென்பார் துரியமணி பூரத் துள்ளே 

வந்தமர்ந்த னாதசத்தி மவுன மூலம் 
வூவென்பார் உகாரத்தின் ஒளியைப் பாரு 

உத்தொடுங்கி பனிரெண்டும் மொன்றாய் முற்றே ! 


- 


12 


நந்தீசரருளிச் செய்த வகாரம் பனிரெண்டு 


முற்றும் 


உலக நாத சுவாமி துணை 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில், முப்பு பேசப்படுகிறது 


244 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 


2431 


சுவடி எண் : 


1294 - n 


நந்தீசர் ஞானம் 


-- 


கி . 


ஏடுகள் : 2 

எண்ணிக்கை : 

100 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : நந்தீசர் 
நிலைமை 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x3 , செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சித்தர் நூல்கள் சொன்ன விவரம் 


பூரணமா 

..னடி மூலங் 
காரண மானகண 
சாரண மேலாய்ச் சார்ந்திடு 

அடிமுடி காப்பே ! 


ܐ 
ܚܝ 


முடிவு : 


........ 1 


......... 


........ 


கோலமி தென்னுங் 
காலது மில்லை 
பாலனு மமுர்தம் பானமு முண்டா 
மூலமு தான முப்பது முற்றே 


33 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , முப்புவின் விபரம் , சவுக்காரச் செயநீர் துரிசுச்சுன்னம் முதலியன உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2432 


சுவடி எண் ; 


1294.0 


அகத்தியர் குருநூல் 

குருநூல் - 50 ( 55 ) 


ஏடுகள் : 10 

கி . எண்ணிக்கை ; 500 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x34 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


18 - வது தொகுப்பு 


245 


+ 


தொடக்கம் : 


சீர்திரு ஞான ...... தி .........சோதி காப்பு 
ஆர்தரு கொன்றை தும்பை அணிந்த நா வலனே காப்பு 
பார் தனி வேதஞான திரிகையும் பாட வேண்டி 
கார்முகில் மேனி யானுங் கணபதி காப்ப தாமே ! 


முடிவு : 


அறிவாய் நீ அன்பத்தி ஐந்தின் சூட்சம் 

ஆதிமுத லந்தம்வரை மூலஞ் சொன்னோங் 
குறியான திதுகுறியின் கருவைக் கண்டு 

குருபாத முள்க்கொள்ளக் குறியுஞ் சொன்னோம் 
நெறியாக நின்றுனக்கு நிட்டைமுதல் தியானம் 

நீயறிய நாமென்ற நிலையுஞ் சொன்னோம் 
அறிவாய் நீ என்றுனக்கு அருளிச் சொல்லி 

ஆணையிட்டுக் குறித்தகுறி யறிவாய் முற்றே ! 


55 


முற்றிற்று 


அகத்தியர் அருளிச் செய்த குருநூல் 

அன்பத்தஞ்சும் முற்றும் 


உலக நாத சுவாமி துணை 


ஆட்கொண்டார் துணை 


முற்றுப் பெற்றது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ஞானக்கிரியை பற்றிக் கூறப்பட்டுள்ளது . 


இது , எமது சுவடி எண் 321 - g / D 609 - ன் வேறாயது . 


* * * 


246 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 2433 


சுவடி எண் : 1294.0) 


அகத்தியர் மெய்ஞ்ஞானச் சுருக்கம் 


51 


ஏடுகள் : 9 

கி . எண்ணிக்கை : 400 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30 < 3 ! செமீ . 

பொருள் : பருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


வெண்பா 


குருமுனி நந்திகுரு பாதமுட் கொண்டு 
உறுதிபோ மெய்ச்சுருக்க மோத - 

குருமுன்னாய் 
கொண்டாடிக் கொண்டேழில் குறிப்பறிந்து முப்பொருளை 
கண்டார்க்கப் பூரணமே காப்பு ( ? ) 


முடிவு : 


...... 


தொன்றுக்கு மெட்டெட்டு போக்கு 
போக்கும் ......... த்துள் சூட்ச மாட்சி 

பொய்யாமல் மெய்யாகு 
மெய்ச்சுருக்க முற்றே ! 


பாதம் ... 


...... 


- 51 


- 


உலகநாத சுவாமி துணை 


ஆட்கொண்டார் சுவாமி துணையாகவும் 


அகத்திய நாயனார் அருளிச்செய்த மெய்ச் சுருக்கம் 


முற்றும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு ; 


இதில் , மறைப்பு வித்தை , மறைப்பு மை முதலியன கூறப்பட்டுள்ளன . 


*** 


18 - வது தொகுப்பு 


247 


வரிசை எண் : 


2434 


சுவடி எண் : 1294p 


அகத்தியர் மெய்ஞ்ஞானச் சுருக்கம் 


5 


ஏடு : 1 

கி . எண்ணிக்கை : 40 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் ; அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : 

முற்றுமுளது 


அளவு : 30x31 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


காரணமாய் மூலமாங் குருவின் பாதம் 

கருணைதருஞ் சித்தர் முதற் 
( வா ) ரணமாம் யெனையீன்ற 

வணங்கியே 


............ 


முடிவு : 


ஆமப்பா அகாரத்தி லுகாரங் கூட்டி 

அம்பலத்தில் நடம்புரிந்த ஆட்டங் காணும் 
ஓமப்பா பிரணவத்தை வளத்துக் கூட்டி 

ஓடுகின்ற சரக்கெல்லாஞ் சுண்ணம் பண் ( ணு ) ம் 
நாமப்பா நவலோகந் தன்னில் லூட்ட 

நலமாக ஒன்பதரை தப்பா தப்பா 
காமப்பா ...... ளுவினால் வேதை சொன்னேன் 

கைகண்ட திந்தனூல் அஞ்சு முத்தே ! 


அகத்திய னாயனா ரருளிச்செய்த ஞானச்சுருக்கம் 


முற்றும் 


உலக நாத சுவாமி துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இரச வாதத்தைத் தத்துவ ரூபமாகவும் மறைமுகமாகவும் கூறுகிறது 


28 


248 


- மி ழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2435 


சுவடி எண் : 


1294-9 


அம்பிகானந்தர் ஞானம் 


25 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 30x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : அம்பிகானந்தர் பொருள் : முத்துவ 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கார்செறியு மேனிவிநா யகனே காப்பு 
காலாங்கி 

கருவூரார் காப்பு 
யோவளரும் ........ பாதங் காப்பு 

மெய்யான முனி மிகவே காப்பு 


..... 


முடிவு : 


பேதிப்பான் பூரணைக்கி பிறமா மென்றும் 

பெரிதான கற்பமதை சரமா மென்றும் 
சாதிப்பா னிதற்கெல்லாம் 
சா ........ த்திற் ந -....... 

...... தே ! 


- 25 


அம்பிகானந்தர் சூத்திரம் 


முற்றிற்று 


உலக நாத சுவாமி துணை 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , குறிஞ்சி , முல்லை , நெய்தல் , மருதம் , பாலை ஆகிய நிலங்கள் ஐந்தும் , 
நீர் , பிரமகற்பம் முதலியனவும் கூறப்பட்டுள்ளன . 


18 - வது தொகுப்பு 


249 


வரிசை எண் : 


2436 


சுவடி எண் : 1294 - r 


அகத்தியர் ஞான சூத்திரம் 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : 

மூழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x1 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சீர்கொண்ட அருமறையின் பொருளாய் நின்ற 

தெட்சணா மூர்த்திகுரு பதத்தைப் போற்றி 
( பேர் ) கொண்ட சூத்திரமே பதிமூன் றுக்குள் 
பிரித்துரைப்பேன் பூவழலை 

யெல்லாம் 


முடிவு ; 


சொல்வதென்ன கற்பத்தை யிகழ்த்தி டாதே 

செந்தூரஞ் செய்யயிலே ......... டாதே 
கொல்வதென்ன அவத்தையிலே ( ம ) னம்போ காதே 

குளிகைக்குச் சாறணையே குணமா முற்றே ! 


18 


முற்றும் 


குருபாதமே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பூவழலை , கற்பம் , செந்தூரம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


150 


ஈமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2437 


கவடி எண் : 1294.S. 


ஊர்வசி ரெத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 3 

கி ., எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 

ஆசிரியர் : ஊர்வசி 
நிலைமை ! மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது. 


அளவு 30x3 : செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


யேக மாகி யிருந்த பராபரம் 
தேக சீவ சயிதன்ய சிகாமணி 
யேக மாக நினைக்கு முருவசி 
தோகை யாள் சொல் 


.or.TYe .. 


........ 


-- 


--- 


முடிவு : 


ஆதியின் விலாசமிவை யான செகமியாவும் 
பேதமே தாயுந் - தற பேசுவது மொன்றே 
சாதி பலவான உயிர்சே காமி . தொன்றே 
நீதிமொழி யான பதினெட்டு மிவைமுற்றே ! 


18 


- 


முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் சித்துக்களான நீரில் நடத்தல் முதலான செய்திகள் பேசப்பட்டுள்ளன . 


இது எமது சுவடி எண் 148 [ D 236 போன்றது . 


வரிசை எண் : 2435 


சுவடி எண் : 1294-1 


கூர்மானந்தர் ஞானம் - 51 


எடுகள் : கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 30x3 ; செ.மீ. 
பக்கத்திற்கு : 10- 11 வரிகள் ஆசிரியர் : கூர்மானந்தர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


351 


118 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


திருந்துமதி முகத்தாளே யென்தாய் பாதம் 

சிந்தையது ஆனைமுகன் பாதம் போற்றி 
பொருந்து ...... தி ரிஷிகள் பாதம் 

போற்றி செய்து காலாங்கி பாதம் போற்றி 


முடில : 


கள்ளமில்லா செந்தூரம் சுண்ணாம் பாச்சு 

கதிரான தாம்பிரத்தில் குடுக்கச் சொன்னோம் 
கபிள்ளைக 

யிளைப்புதற்கு வழியுண்டாம் பேசில் முற்றே ! 


.. 


5 


இல்லை 


(குறிப்பு : 


இதில் , சிகாரம் , வகாரம் , சிவமோகம் முதலியவை பேசப்படுகின்றன , 


வரிசை எண் : 2439 


சுவடி எண் : 1294 - n . 


தெட்சிணாமூர்த்தி இடைபாகம் - 30 


ஏடுகள் : 6 

கி . எண்ணிக்கை : 200 
யக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : ( முற்றற்றது ) 


அளவு : 30x3 ; செ.ம் 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியெனை யாண்டதொரு சோதி பாதம் 

அம்பரத்தில் நின்றதொரு ஆயி பாதம் 
நீதியெனை யாண்டதொரு கந்தன் பாதம் 

நினவ.......... முப்பதிலே நிறைந்து வாழும் 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : : 


பேச்சப்பா பேசினதால் வருவ தேது 
பேய்மக்காள் நினவைவிட்ட ......... 

......... போச்சு 
மூச்சுப்பா வொடுங்குமுன்னே சித்தி யாகும் 

முறையான முப் ....... முற்றே . ! 


-- 


32: 


...... 


முற்றிற்று 


காலம் : 


........ வைகாசி மாதம் 6 - ந் தேதிக்கு வயித்திலி.....பிபதும் ... ன (சரியில்லை) 


குறிப்பு 


இதில் , நூல்சிறப்பு , சுன்னம் , தம்பனம் முதலியன கூறப்பட்டுள்ளன. 


வரிசை எண் : 2440 


சுவடி எண் : 1295.al 


சட்டைமுனி தண்டகம் மூலசூத்திரம் 


100 


ஏடுகள் : f8 கி . எண்ணிக்கை ! 500 

அளவு : 25x3 : செ.மீ 
பக்கத்திற்கு ; 10 -11 வரிகள் ஆசிரியர் : சட்டைமுனியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


... திரமதே ... மென் மூல சூஷ்சிம் 
ஒங்காரப் பிரணவ மூலமா . 
சுத்தியான கிணேசன் வீடு 
பாங்கான குண்டலியும் வல்லபை மாயும் 


14 


வ ..... 


முடிவு ; 


காட்டிலே அலைவோன் வா மெல்லாம் 

..ள்ளே சுண்ணாம்பால் பொன்னே யாச்சு 
நீட்டயிலே மண்ணும் விண்ணும் ... ன்னாட் 

சுதியான சாக் : ...... லா மிதினா லாக் 


118 - வது தொதம்பு 


1253 


சாலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மூலசூத்திரம் மவுனமூலம் அறியுப்படி , ஞான மூல சூத்திரர் , யோகம் , நாத 
மகிமை , முப்பு வயனப் அறியும் படி , பாத சூத்திரம் , 

பாஷாணகற்பம் , வயித்தியம் 
அறியும்படி முதலியன உள்ளன. 


** * 


உரிசை எண் : 24411 


சுவடி எண் : 1295-5 


திருமூலர் குளிகைத் திரட்டு 


ஏடுகள் : 5 ( 36-40 ) 
பக்கத்திற்கு : 10--11 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 150 
ஆசிரியர் : திருமூலர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு t 25x31 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அய்ந்து கரத்தனை 


போற்றுகின்றேனே: 


நூல 


மூலர் மொழிந்தது முந்தி எண் ணாயிரம் 
காலு மொழிந்தது கண்டதய் யாயிரம் 
பாலாய் மொழிந்தது பந்திமூவாயிரம் 
சீலர் மொழிந்த திரட்டா யிரமே 


மூடிவு : 


வாறான போக்குக் குளிகைக்கு மந்திரம் 
பேறா மெழுத்துப் பெயவாதி அவ்வு .... 
..றான லேபன 

....... ங்கிலியும் 
வீறான அய்யும் வெட்டவெளி மூலழே. ! 


குனிகை 


காலம் , 


இல்லை 


254 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , குளிகை செய்முறை தைல முறை முதலியன சொல்லப்பட்டுள்ளன . 


எண் : 2442 


சுவடி எண் : 1295 - c: 


பிரம முனி சூத்திரம் 


வெண்பா 


ஏடுகள் : 3 ( 41-43 ) கி . எண்ணிக்கை 50 
பக்கத்திற்கு : 10- 11 வரிகள் ஆசிரியர் : பிரமமுனி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 25331 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியோ டந்தமில்லா தானந்த வெள்ளமே 


..... 


மண்டலத்தில் வாசி வளரு மயேசனடி 
குண்டல ... 


முடிவு : 


- 


திசத்துக்கோர் வீரனொன்று சேரப்பா தைலமிதால்த் 
திசத்துக்கு வொன்றோடு செந்தூரம் பசிப்பான 

நிறுமிட்டப் பாதங்கமிதிற் 
கெற்பம் வேதைச் சரக்கு ( ? ) 


வே காத 


ஒாலம் : 


இல்லை 


குறிப்பு: 


இதில் ; முதல் 2 ஏடுகிளும் பாதியாக உள்ளன .. 


வெண்பாக்கள் 


இலக்கணம் 


சரியில்லை : 


18 வது தொகுப்பு 


255 


வரிசை எண் : 


2443 


சுவடி எண் : 1285 - d 


வாசமுனி சூத்திரம் 


70 


ஏடுகள் : 6 ( 44-49 ) 
பக்கத்திற்கு : 10- 11 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


எண்ணிக்கை 200 
ஆசிரியர் : வாசமுனி 
முழுமை - முற்றுமுளது 


அளவு : 25x3 ; செமீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியும் அந்தமும் அனுபோக வாய்வினில் 
மாதொரு பெண்பிள்ளை மாசத்தியாள் மின்னாள் 
நீதிப் பராபரை நீதியோன் தங்கையாம் 
சோதியில் வந்த சுடரொளி நாதமே .! 


(முடிவு : 


ஒப்பாரு மில்லை ஒளியாகும் நந்தி 
செப்பிய வாதந் திறந்தா ரெனவேதான் 
அப்பனே வாதஞ் சித்தியா மே அரு 
முப்பு வழலை சவுக்கார முற்றே ! 


வாசமுனி சூத்திரம் முற்றும் 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கிழிஞ்சி சுத்தி , நாலாந்திரம் , ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


பரிசை எண் 


. 


வடி எண் : 1295 -el 


2444 


அகத்தியர் முன் எண்பது 


ஏடுகள் : 15 ( 50-64 ) 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 500 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x 31 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


276 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


அரன் கயிலை விட்டு நான் தெட்ணத்தில் வந்து 

அளவற்ற கோடிசித்தர் முனிவர் ரிஷிகளுமாய் 
பரந்ததொரு பொதிகைதனி லிருக்கும் போது 

பாடின நூல் வாதமொடு வயித்தி யந்தான் 


முடிவு 


அறிந்தறிந்து நூலெல்லா மாராய்ந்து பாரு 

காலென்ற கண்ணோக்கிப் பாரு ...... நூலைக் 
கருத்தறிந்தோற் கெண்பது நாற்ப துந்தான் 

கடாட் சமு நூல் முற்றே ! 


80 


முற்றும் 


முதல் யெண்பது 


பரிபூரண தேசிகன் திருவடி வாழ்க 


அருணாசலம் 


நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த - புத்தூர் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , முதல் ஏழு ஏடுகள் மிகவும் பொடிபட்ட நிலை . அடுத்து , கர்ம நிவர்த்தி 
தகடு நிதானம் , பிணி தீர்க்கிற வயணம் , குஷ்டம் வரலாறு , அஷ்ட குளப்பு ரெத்த 
மூலத்துக்கு முதலியன உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 6 : 3 - d / D 1314 போன்றது . 


வரிசை எண் : 245 


சுவடி எண் : 1295-1 


அகத்தியர் பின் 


எண்பது 


ஏடுகள் : 13 : 6571 ) கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 10 11 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது 


அளவு : 25x33 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


18-வது தெ குப்பு 


257 


தொடக்கம் : 


முன்னூலெண் பதுஞ்சொன்னேன் முதலே காப்பு 

மூலத்தில் நின்றகண பதியே போற்றி 
பின்னூ லெண் பதுஞ்சொல்ல ஆயி காப்பு 
பேரான யென்குருவா முருகன் காப்பு 


முடிவு : 


கோணமென்ன வழலைவிட்டால் ரசவா தந்தான் 

குடல்வாதம் பேதமல்லால் குணமா காது 
கானமென்ன யிந்த நூல் எண்பதையும் விட்டால் 

காசினியில் இவன்யோகி கடந்தான் முற்றே ! 


- 83 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சகல நோய்க்கும் சாந்தி , தாம்பிரபற்பம் , சூலைக்கு , குன்ம வாயுவுக்கு 
அரையாப்புக்கு , பேரண் கல்லு பெருமை . வீரக்கல் , பூரக்கல் , பூநீறு , காச்சுவழலை , 
வழலைக்குரு , ரசபதங்கம் சகல நோய்க்கும் , அரிதார பற்பம் முதலியன உள்ளன . 


70 - ஆம் ஏடு இரண்டாக முறிந்துளது . இதன் பின்னர் 3 ஏடுகள் வைத்தியம் 
எழுதியது உள்ளன . 


இது . எமது சுவடி எண் 262 - a / D 468 , எண் 414 - a / D 854 போன்றது . 


வரிசை எண் : 2446 


சுவடி எண் : 1295.g 


அகத்தியர் வைத்தியம் கடைக்காண்டம் 


600 


ஏடுகள் : 95 

கி , எண்ணிக்கை : 3000 
பக்கத்திற்கு : 9--10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் ; 


கருணைதரு ஐயங்கரனே காப்பு கலைவாணி 

கலந்தவிந்தச் சூத்திரந்தான் கருவாய்ப் பாட 


17 


258 


தமிழ்ச் சுவடிகளின் 


திருவுமையாள் மனோன்மணிதாய் செப்பக் கேட்டு 

தெளிந்தகுரு நூலாகத் திரட்டிப் பாட 


முடிவு : 


உண்டா மெழுநூற் வய்த்தியத்தில் 

ஒருக்கஞ் சூத்திரம் எண்ப துண்டு 
பண்டாங் குருவோ நூற்றெண்பதில் 

பாரு வழலை ...... கள்ப துண்டு 
வேண்டாம் நூல்களிது போது 

விடாதே நூல்க ளொருத்த ருக்கும் 
கண்டார் அறுநூர் வெளிவி டாதே 

கட்சி யெழுதி முகிந்த முற்றே ! 


- 


-602 


குருகிடாட்ச முன்னிற்கவும் 


காலம் : 


1828 


குறிப்பு : 


இதில் , நட்சத்திரம் , வாரம் , கரணம் , பொருத்தம் பார்த்துக் குருமுடிக்க , அப்பிரக 
செந்தூரம் , தீரும் வியாதி , மண்டூரத்துக்குத் தீரும் வியாதி . இஞ்சி லேகியம் , சிந்தாமணி 
மாத்திரை, சஞ்சீவி மாத்திரை முதலியன உள்ளன . 


பின்னர் இரண்டு ஏடுகளில் 28 - ஆம் செய்யுள் முதல் 43 - ஆம் செய்யுள் முடிய நாடி 
எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 2447 


சுவடி எண் : 


1295.h 


தன்வந்திரி - சிந்தாமணி நாடி நூல் 


ஏடுகள் : 10 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x31 செ.மீ. 

பொருள் : நாடி நூல் 
எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


259 


தொடக்கம் : 


செய்ய மாதுக் கிறையவன் 
செ ......... மறையுந் துலங்கிய 
மெய்யே மாதவர்க் கோதிய 
மெய்ப்பொருள் அய்யன்றன் ....... ளோதினான் . 


முடிவு : 


ஓதிய வேதஞ் சொன்ன 

உரைவிதிப் படியே யாய்ந்து 
மூதுவர் கடாக்கு மிந்த 

முனிவரு மருளிச் செய்தார் 
நீதிசே ருலகுள் ளோர்க்கு 

நிறைசிந்தா மணிவிளக்கம் 
ஆதிரான் முகனு மாலும் 

அடிமுடி அளவு முற்றே ! 


73 


தன் மந்திரி சிந்தாமணி நாடி முற்றும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மூவர் குணம் , அசாத்திய நாடி , மரண நாழிகை முதலியன உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 186 / D 292 போன்றது . 


* 


வரிசை எண் : 


2448 


சுவடி எண் : 1295 


அகத்தியர் முப்பு - 50 


ஏடுகள் : 10 

கி , எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25x31 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


260 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


காப்பு 


வானும் புவியும் மதியுங் கதிரெ ......... ந் 
தேனு மந்தச் சிவகுருவைத் ... தானுந்தர 
நாலுமறை யாராய்ந்து நன்பு ........ யன்பதையுங் 
கோலமுடன் கணேசன்றான் கூறு . 


நூல் 


மயமான முப்புவின் மார்க்கந் தன்னை 

வைத்தியத்துக் 


..... 


முடிவு : 


காலான வைத்தியத்தை யறுதி யாகக் 

கைமுறைகள் தப்பாமல் முறையாய்ச் செய்தார் 


+ 


நாலான மணிபோற்றும் பரமன் சொன்ன 

நலமுடைய முனிவன் மொழி நாடி முற்றே ! 


50 


காலம் : 


விசைய வருஷம் அற்பசி மாதம் 15 - ந் தேதி அகத்தியர் நாயனார் அருளிய முப்பு 
அன்பது கனகசபை எழுதி நெறவேறினது . 


முற்றும் 


தேவி சகாயம் 


குறிப்பு : 


இதில் , சுருதிமுறை , முப்புக்குரு , கரியுப்பு , செவ்வுப்பு , பூ நீறுக்குரு , உபதேசம் , 
நூல் விபரம் காந்தம் அயம் , கெருட பச்சை முதலியன உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 357-5 | D 714 , எண் 449 - e / 988 போன்றது . 


2 


18 - வது தொகுப்பு 


261 


வரிசை எண் : 


2449 


சுவடி எண் : 1296 -a 


கந்தரனுபூதி மந்திரங்களுடன் 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அருணகிரிநாதர் 
நிலைமை : மிக மிகப் பழுது பின்பகுதி முறிந்துள்ளது 
எழுத்து : தமிழ் 


அளவு : 26x3 செ.மீ. 
பொருள் : இலக்கியம் 
முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


நெஞ்சக் கனகல்லு னகிழ்ந் துருக 
தஞ்சத் தருள் சண் முகனுக் கியல்சேர் 
செஞ்ச புனையா லைசிறந் திடவே 
பஞ்ச கருவா னைபதம் பணிவாம் 


மூலமந்திரம் ஓம் சற அன பவ 

ஓம் சவொனியங் ஓம் பரிபுர பவ 


முடிவு : 


கெடுவாய் மனனே கதிகேள் கறவா 
திடுவாய் வடிவே லிறைந்தாள் நினைவாய் 
சுடுவாய் நெடுவேல் தனை தூள் படவே 
விடுவாய் விடுவா வினையா வையுமே ! 


உரு 


1800 
மூலமந்திரம் ஓம் ஆம் மம் நசி நசி 
பால்பழம் உளுந்து சுண்டல் பொரி தேங்காய் - 6 
துணியா னமனோ சிலைமீ 


........ 


தாளி பத்திரி சீரகம் ......... மதுரம் சிறு தேக்கு 
கற்கண்டு வகைக்கி பலம் - 1 ... படி தண்ணீர் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 6 பாடல்களே உள்ளன . பின்னர் மந்திரங்கள் உள்ளன . வணங்காத பேரை 
தண்டிக்க , வாத்துதல் , விக்கலுக்கு . வீக்கத்துக்கு . நித்தல் விண்ணப்பம் , மாரணம் , 
புலன் புத்தி போதகம் முதலியன உள்ளன . 

காப்பேட்டிலும் மந்திரங்கள் உள்ளன . 


262 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2450 


சுவடி எண் : 


12 6 - b 


இராமதேவர் வைத்தியங்கள் 


ஏடுகள் : 89 கி , எண்ணிக்கை : 2000 

அளவு : 25x : செ மீ . 
பக்கத்திற்ரு : 4-8 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : மருத்துவம் 
லைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


அண்டமெனுங் கேசரியாள் பாதங் காப்பு 

அருள் பெருகும் பூரணத்தின் அறிவே காப்பு 
குண்டமெனும் குண்டலியாள் குறியே காப்பு 

குருவான பராபரத்தின் குணமே 


முடிவு ! 


........... 


ஒண்ணாலே ஒண்னு கொ ....... 
இல்லை இன்றுமே கட்டது 

......... யுமில்லை 
சாதிக்காய் சாதிப்பத்திரி 
கிராம்பு அதிவிடையம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


தொடக்கத்தில் ‘ இராமதேவர் கறம் எழுதியது என்றுளது 


இதில் , பல பகுதிகள் உள்ளன . வழலைமுறை . ஆதாரப்பேர் முப்பொருளின் 
விபரம் , நாகவேதை . மகார தீட்சை . பஞ்சகர்த்தாக்கள் , பஞ்சசத்தி தீட்சை , பதினெண் 
பேர் மூலம் முதலியன உள்ளன , 


18 - வது தொகுப்பு 


263 


வரிசை எண் : 


2451 


சுவடி எண் : 


1297- a 


புலிப்பாணி பல திரட்டு - 100 


ஏடுகள் : 16 

கி . எண்ணிக்கை : 800 
பக்கத்திற்கு : 13-14 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 24x41 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


வேதாத்த நாயகியே விமலி நீலி 

வீரமா காளியம்மா ருத்ர ரூபி 
நாதாந்தத் துட்பொருளே யகோர வீரி 

நாரணியே காரணியே தேவி சத்தி 


முடிவு : 


சொ 


கொழுந்துபோல் தீபத்தை நோக்கிப் பாரு 

கோபமொன்று மாகாது குணமே வேணும் 
சேந்திருக்கும் போகருட கிடாட்சந் தன்னை 

சேர்ந்திருக்கும் புலிப்பாணி பலதிரட்டு முற்றே ! 


- 100 


சிவகிடாட்ச முண்டாகவும் 


காலம் : 


பிரமாதீச வருஷம் தைமாதம் 29 - ந் தேதி கனகசபை எழுதி நிறைவேறினது . 


முற்றும் 


குறிப்பு : 


இதில் , ரசக்கட்டு , வசிய மை , மறைப்பு திலத மை . அஞ்சனம் , மாரணம் , பேதனம் . 
வித்துவேஷணம் , குறி சொல்ல , மோடி லவண்டை , லேபனம் , ஸ்ரீவசியம் , காயசித்தி 
முறை , ரசபற்பம் , புருஷ வசியம் , மாரணம் முதலியன உள்ளன . 

இது எமது சுவடி எண் 196 - a / D 313 போன்றது . 


*** 


264 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2452 


சுவடி எண் : 


1297-6 


புலிப்பாணி சாலம் 


200 


ஏடுகள் : 29 ( 7-45 ) 
பக்கத்திற்கு : 13- 4 வரிகள் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 1500 

ஆசிரியர் : புலிப்பாணி 
முழுமை : முற்றுமுளது 


அளவு • 24x41 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சத்தியமே தயாபரியே ஞான ரூபி 

சாம்பவியே மனோன்மணியே மாலி சூலி 
முத்தியே வேதாந்தப் பரையே அம்மா 

முற்குணமே அறச்சுடரே மாயா வீரி 


முடிவு : 


தாமே நீ நவரெத்தினங் கோத்தாப் போலே 

தரணிதனில் தான் விளங்கும் புலிப்பாணி தானும் 
நாமே நீ போகருட கிடாட்சத் தாலே 

நாயகனே சாலமிரு நூறு மாமே ! 


- 202 


புலிப்பாணியார் அருளிச் செய்த 
சாலம் இருநூறும் எழுதி முகிந்தது 

முற்று 


ஸ்ரீ ராம செயம் 


குருகிடாட்ச முண்டாக வேணும் 

தேவி சகாயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பாடிய நூல் விபரம் , நூல்த் தொகுப்பு , சாலக்காள் பூசை , பச்சைப் பாம்பு 
அழைப்பு வித்தை . மோதிர வித்தை . குன்றுடைய மூலம் , யெக்காளச் சாலம் , சலத்தில் 
சாலம் , மாங்கனி சாலம் , இந்திர சாலம் , செப்படி வித்தை , சண்டை முதலியன எழுதப் 
பட்டுள்ளன . 

இது எமது சுவடி எண் 539 / D 1142 போன்றது . 


* * * 


1 வது தொகுப்பு 


265 


வரிசை எண் : 


2453 


சுவடி எண் : 1297.0 


புலிப்பாணி வைத்தியம் 


500 


ஏடுகள் : 61 ( 46-106 ) கி , எண்ணிக்கை : 3000 
யக்கத்திற்கு : 

13-14 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு :: 24x4 செ.மீ , 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அண்டரண்ட மாகி நின்ற அரனே காப்பு 
ஆனந்த மாகி 

நின்ற உமையான் காப்பு 
குண்டபெனுங் குண்டலியின் குறியே காப்பு 

குமரகுரு வேல்முருகன் பாதங் காப்பு . 


மவு : 


இவின்றிட்ட மவையெல்லா ..... ச் சொல்லி 

இதம்பெறவே செய்குமன்டி அவிழ்தங் கொள்வாய் 
கவின்றிட்ட போகருட கடாட்சத் தாலே 

புலிப்பாணி ஐந்நூறு முற்றே ! 


-_ 500 


புலிப்பாணியார் வைத்தியம் ஐநூறு 


முற்றும் 


நாகை - புத்தூர் அருணாசலம்பிள்ளை , 


இல்லை 


குறிப்பு 

இதில் , சுரமாத்திரை , சன்னிக்கித் தயிலம் , சூதக வாய்வுக்கு உப்புச் செந்தூரம் 
பெரும்பாட்டுக்கு , குன்மத்துக்கு , ஒருத்தலை நோவுக்கு , கண்படலத்துக்கு மாத்திரை 
வாய்ப் புண்ணுக்கு எண்ணெய் , முகசன்னிக்கு எண்ணெய் முதலியன உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 508 / D 1099 போன்றது . 


266 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2454 


* 


சுவடி எண் : 1297 


புலிப்பாணி 


25 சிதம்பர சக்கரம் 


ஏடுகள் : 
பக்கத்ரிற்கு : 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 100 
13-15 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 2 : * 41 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


அத்திமதி தனைச்சூடும் அரனே காப்பு 

அ ......... தெங்கு ந்து நின்ற அரனே காப்பு 
முத்தி தரும் வேதாந்த முதலே காப்பு 

முப்புரத்தைத் தா னெரித்த பரனே காப்பு 


முடிவு : 


மாரணந்தான் கடையெழுத்தை மாறதீந்து தாடா 

செகமெல்லா மாரண முகத்தானே ! 


-- 


25 


ஆமடா காரீயத் தான்வசியமா 


வாய்புழுத்து மாண்டு போவார் முற்றோ 


காலம் : 


நாகப்பட்டணத்தைச் சார்ந்த புத்தூரிலிருக்கும் வைத்தியம் அருணாசல பிள்ளை 
புலிப்பாணியார் சிதம்பரம் பூசை 

25 


- 


எழுதி முகிந்தது 


முற்றும் 


நாகை புத்தூர் அருணாசல பிள்ளை . 


குறிப்பு : 


இதில் , அகர் , உகர , மகார்த் தன்மை , அவற்றின் பொருள் முதலியன கூறப் 


பட்டுள்ளன . 


18 - வது தொகுப்பு 


267 


வரிசை எண் : 2455 


சுவடி எண் ; 1297e 


புலிப்பாணி சிமிள் வித்தை 


25 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு : 
லைமை : 


4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 24x41 செ.மீ. 
13-15 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி பொருள் : ஜாலம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் ; 


க 


காப்பென்ன 

மேழு 
கருவான மணி ............. கருவி னாலே 
தாப்பெ ன அன்னாளில் 

தன்னில் 
...... வாக முப்பொலியும் பொங்க லிட்டு 


முடிவு : 


தானென்ற அவருடைய கடாட்சத் தாலே 

நாமிருந்தோங் கிரிதனிலே யிருந்து வாழ்ந்தேன் 
தேனெ.ற சிமிழ்வித்தை யிருபத் தஞ்சில் 

திறமாகப் பாடிவைத்தேன் சித்தி முத்தே ! 


குருவே துணை 


புலிப்பாணி சிமிழ்வித்தை 


25 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 18- வது பாட்டு முழுதும் இல்லை 
மோகனம் , மாரணம் , வித்து வேஷணம் முதலியன பேசப்பட்டுள்ளன . 


268 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2456 


சுவடி எண் : 1297 


பஞ்சபட்சி 


அகத்திய கச்சிப் படலம் 


ஏடுகள் 

13 ( 115-127 ) 
பக்கத்திற்கு : 13 15 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 300 

அளவு : : 4x4 , செ மீ . 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


திருமகள் கயிலை வாழுந் 

செகந்நாதந் தேவிக் 
கருவளர் மா .... 

அகத்தியர் அண்டம் பாட 
மருமக ளான சோதி 

மலர்த்திருப் பாதம் போற்றி 
உருவில்லான் அருவ மில்லான 

உமைமகன் காப்புத் தானே ! 


முடிவு : 


தோஷமடா கொண்டுவா சுவாமி யாணை 

சொல்லடா கருத்தவடச் சுருக்கு மெத்த 
தோஷமடா யிம்முறையை வெளிவி டாதே 

சூத்திரந்தான் நூத்திருபத் தஞ்சு முற்றே ! 


பொதிகைச் சாமி துணை . 


நாகை , புத்தூர் அருணாசல பிள்ளை 

பஞ்சபட்சி கச்சிப்படலம் 125 - ம் 


எழுதி முகிந்தது 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , பீசவகை , 51 லெக்கம் , மந்திரக்ஞானம் , மாரணம் , அடைப்பு , மந்திரந் 
தானம் , வசியம் , வயிரவன் முதலியன உள்ளன . 


இதன் பின்னர் . சூடன் வைப்பு , கருவங்க பற்பம் எழுதிய ஏடு ஒன்று உளது . 

* * * 


18- வது தொகுப்பு 


169 


வரிசை எண் : 2457 


சுவடி என் : 1297 - g 


நொண்டிச் சிந்து 


கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 24x4 செ.மீ 
பக்கத்திற்கு | 15 வரிகள் ஆசிரியர் அறியக்கூடவில்லை பொருர் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


புன்னாக வராளி 


தனனாதன தனனாதன தனன தனன தனதனனா 
தடநெ ......... சூழயந்த தாரணி தனி .......... 
மானிடர்க்குள் கொட்டியக்கும் பிணிக ளெல்லாம் 

லாம் 


முடிவு : 


குதிரைவலியொடு குமரகண்ட வலி 
கண்டத்து மாலைகளும் நாய்க்கடி யெலிக்கடி 
வல்விப் புருதிவகை பெருசுரம் பித்தம் 
தொடைவாளை கரப்பன் மதுமேகம் 
தொகையுள்ள வியாதி யெல்லாம் இதோ 
சொல்லாம லோடுமே யுன்னாணை 
தனன தன்னா தனா தன்னா , 


காலம் , 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , சண்டமாருதக் குடோரி , செந்தூரம் , லிங்கம் முதலானவைகளைக் 
கொண்டு செந்தூரம் செய்தல் , அதனால் தீரும் வியாதிகள் முதலியன கூறப்பட்டுள்ளன . 

இதன் பின்னர் , சாதகம் எழுதிய எடு ஒன்று உளது . மற்றோரேடு சோதிடம் 


உள்ளது . 


270 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2458 


கவடி எண் : 1298 - a 


கொங்கணர் கடைக்காண்ட சூத்திரம் 


60 


ஏடுகள் : 8 { 15-122 ) கி எண்ணிக்கை ; 400 

அளவு : 29x40 . சமீ 
பக்கத்திற்கு : 11-12 வரிகள் ஆசிரியர் : கொங்கணர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதியந்தங் கடந்து நின்ற பூரணத்தைப் போற்றி 

அம்மானொடு மூலத்தில் கிணேசன்பாதம் போற்றி 
பாதியிந்து மலர் நடந்த மூலர்பாதங் காப்பு 

பரமாக அடியிருந்த போகர் காப்பு . 


முடிவு ; 


உள்ளமடி முப்பாழுக் கப்பால் நின்ற 

ஓகோகோ சுருதிமுடிந் திட்ட வாறு 
வள்ளலே பூரணத்தின் தீட்சை யாச்சு 

வகையறிந்து யான்சொன்னேன் கடைதான் முற்றே ! 


- 61 


கொங்கண நாயனார் கடைக்காண்ட சூத்திரம் 


முற்றும் 


ஸ்ரீ நாகை - புத்தூர் வைத்தியன் அருணாசல பிள்ளை 


எழுதி முகிந்தது முற்றும் 
குரு கிடாட்ச முண்டாகவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , தம்பனம் , மோகனம் வசியம், ஆகிருஷணம் , பேதனம் , முதல் தீட்சை ,, 
இரண்டாம் தீட்சை , சதாசிவ தீட்சை முதலியன உள்ளன . 

இதன் பின்னர் , வாசி சூட்சம் என்ற தலைப்பில் , மந்திரங்களும் , சக்கரமும் 
சுப்பிரமணியர் தியானமும் உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 234-0 / D 387, எண் 721 / D 1415 போன்றது . 


** * 


18 - வது தொகுப்பு 


2171 


வரிசை எண் : 


2459 


சுவடி எண் : 


1298 


தன்வந்திரி முப்பு 


48 


-- 


ஏடுகள் : 6 { 09-114 ) கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 

29x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12-13 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தாழ். 


தொடக்கம் : 


சீரான தேவியுமை வாலை தேவி 

சிறப்பான என் சிரசில் வைத்துச் சொல்வேன் 
ஆறான உமைதேவி பாதங் காப்பு 

அன்பான கரிமுகவன் பாதங் காப்பு 
வாரான சண்முகவர் பாதங் காப்பு 

வளர்ந்ததொரு மூவருட பாதங் காப்பு 
காராள யென் குருவின் பாதங் காப்பு 

கணக்கான அண்டபிண்டத் தாதி காப்பே ! 


முடிவு : 


வல்லாட்டால் குருவிதுதான் யின்னூல் மைந்தா 

வகையாகத் தோணுகிற வகையி தாகும் 
மல்லாட்டால் என்னூலைப் பூசை பண்று 

மகாகோடி வேதையிதி லாகு முற்றே ! 


48 


தற்மந்திரி முப்பு நாற்பத்தெட்டு 

நாகை - புத்தூர் அருணாசல பிள்ளை எழுதி முகிந்தது . 


முற்றும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சிவமுப்பு . முப்புவைக்கும் நாள் , பூருவ முப்புச் சுன்னம் , அண்டச் சுன்னம் 
அண்ட பிண்ட சுத்தி , பூநீறு சேர்க்கும் வகை முதலியன உள்ளன . 


27.2 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2460 


சுவடி எண் 1298 . 


தன்வந்திரியார் நிகண்டு 


ஏடுகள் : 40 

கி . எண்ணிக்கை 1500 
பக்கத்திற்கு : 1 - II வரிகள் 

ஆசிரியர் : தன்வந்திரி 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது 


அளவு : 29x4 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


( படித்தறியுமாறு இல்லை ) 


முடிவு : 


காமப்பா கல்வியது யெல்லாந் தோணுங் 

கனமான யென்னூலைக் கைவி டாதே 
நாமப்பா முன்னூறும் பாரு பாரு 

நலமான கருக்கிடை நிகண்டிதுதான் முற்றே ! 


300 


- 


குருகிடாட்ச முண்டாக வேணும் 


மனோன்மணியம்பாள் துணை 


நாகை புத்தூர் , வயித்தியம் அருணாசலம் 

தற்மந்திரியார் நிகண்டு முற்றும் 


இதை எடுத்தவன் , பார்த்த பேர் , திருடினபேர் , வாங்கினபேர் . அசதி மறதி 
யிருந்தபோதிலும் , இது இன்னாருட வென்று தெரிந்தபோதே என் வீட்டில் 
கொண்டுவந்து குடுக்கவும் . இல்லாவிட்டால் காசநோய் கொண்டு தீராத 
வியாதியிலும் . நரக வேதனையா( கி ) வம்மிசம் நாசமாய்ப் போய்விடுவார்கள் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 248 -f / D 437 தன்வந்திரி நிகண்டு - 300 போன்றது 

இதன் முற்பகுதி மிகவும் பழுதுபட்ட நிலையில் உள்ளது . இதில் முப்புவழலை , 
முப்புவறிய முதலான செய்திகள் உள்ளன . வாசித்தறிதல் கடினம் . 


18 - வது தொகுப்பு 


273 


வரிசை எண் : 


2461 


சுவடி எண் : 1298 - d 


( தன்வந்திரி ) சகல கலைக்கியானம் 


500 


ஏடுகள் : 65 

கி . எண்ணிக்கை 3500 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி 
நிலைமை : பயனற்ற நிலை முழுமை : முற்றுமுளது 


அளவு : 29x4 செமீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


- நின்ற பூரணமாய் வெளியாய் நின்ற 
அகண்டபரி பூரணத்தி னருளே காப்பு 
வாதியென்ற வல்லபையின் அருளே காப்பு 

வளமான கெசமுகவன் பாதம் போற்றி 


முடிவு : 


கேளப்பா யின்னூலில் வெளியாய்ச் சொன்னேன் 

கெடியான மறைப்பெல்லாம் வெட்டவெளி யாகும் 
ஆளப்பா யின்னூலைக் குகையில் வைத்து 

அப்பனே பூசைசெய்து அர்ச்சனைகள் செய்து 
வாளப்பா மதியமுர்த மனதால் கொள்ளு 

வளமான ரேசகத்தா யின் நூல் பூசி 
னாளப்பா பூசைசெய் பணிந்து போற்று 

நலமாக இந்நூலைச் சார்வாய் முற்றே ! 


503 


ஹரி ! ஓம் 


பரிபூரண தேசிகன் திருவடியே துணை 


காலம் : 


இவை , ஸ்ரீ நாகை - புத்தூர் வயித்தியசிகாமணி மாரியப்பிள்ளை 
குமாரன் அருணசலபிள்ளை குமரான் , பெரிய அண்ணாபிள்ளை 
குமாரன் வயித்தியம் வாதி அருணாசல பிள்ளை தன் மந்திரியார் 
சகல கலைக்கியானம் அஞ்நூறு எழுதி முகிந்தது . 


முற்றும் 


அருணாசலம் நெட்டெழுத்து 


தெட்சணாமூர்த்தி துணை 


ஆகவிருத்தம் - 503 


274 


தமிழ்ச் சவடிளின் 


குறிப்பு : 


இது , மிகப்பழுதுபட்டுளது 


இதில் , சத்திமுப்பு , நாற்பத்து முக்கோணம் , சூத செந்தூரம் , கெவுரி சவுக்காரம் , 
சாலத்தயிலம் , காரக்கட்டு அண்டச்சுன்னம் ரசவெள்ளி , கெந்தி மெழுகு . அயச்செம்பு , 
நாகக்கட்டு , வினோதச் சிந்து சகல நோய்களுக்கும் அவிழ்தம் முதலியன உள்ளன . 


* * * * 


வரிசை எண் : 


2462 


சுவடி எண் : 1298 - e 


தன்வந்திரி பாலவாகடம் என்னும் சிமிட்டு 

ரெத்தினச் சுருக்கம் -- 360 


ஏடுகள் : 35 

கி . எண்ணிக்கை : 2000 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 29x4 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கெசமுக னடிவ ணங்கிக் 

கேசரப் பொருளைக் கண்டு 
வசமென வறிவிற் பூண்டு 

வகையுறச் சிசுவின் ரோகம் 
கசைவறக் கனிவ தாக்கக் 

கண்டு நா னுரைக்க வேண்டி 
( தி ) சைமு ( னி ) யருளை நோக்கித் 

திகழ்மலர் போற்றி னேனே ! 


-- 


முடிவு : 


சத்திய மாக நாம் சத்திய முன்னூற் 
சத்திய மென்ன சஞ்சய மற்றிடும் 
சத்திய மின்னூல் சமிசல் மில்லைத்தான் 
சத்திய வயித்திய ரத்தின முற்றே ! 


361 


சிமிட்டு ரெத்தினச் சுருக்கம் 


முற்றும் 


8 - வது தொகுப்பு 


275 


காலம் : 


இவை , நாகை புத்தூரிலிருக்கும் மகாராஜ ஸ்ரீ பெரிய நாயகபிள்ளை குமாரர் , 
வயித்திய சிரோமணியாகிய அருணாசலபிள்ளை எழுதி முகிந்தது 


முற்றும் 


யிரா வருஷம் , கார்த்திகை மாதம் 9 - ந் தேதி 


குறிப்பு : 


இதில் , கருங்கிரந்தி , செங்கிரந்தி மூணுமாத மிருக்கும் அதற்கு எண்ணெய் சூலி 
கணம் , கரப்பான் கணம் , ஷை கணத்துக்கு எண்ணெய் , முக்கு கணம் , ஷை கணத்துக்கு 
எண்ணெய் , ஊது மாந்த கணம் , சிங்கி மாந்த கணம் , கணத்தின் குணம் , தேரை 
கணம் , மூலக்கணம் , ஷை கணத்துக்கு கிருதம் , மாந்த குணம் , மாந்தத்துக்கு ரசகற்பூரக் 
குளிகை , மலவாத குணம் , யோகக் குறியறிய , திரிலோக செந்தூரம் 

முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 2463 


சுவடி எண் : 1298.f 


தன்வந்திரி சூத்திரம் இருபத்தைந்து 


ஏடுகள் : 4 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு 29x4 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சீர்கொண்ட கரிமுகமும் ஐந்துகையும் சேர்ந்த 
ஆவரண முடன்ஒத்தக் கொம்பு 

.- க்கும். கலிதான் தீர்த்த 
வேலனுக்கு முன்பிறந்தோ னமரர் மெச்சும் 
பேர்கொண்ட 


முடிவு : 


ஆதியிலே தன்வந்திரி தெலுங்காய்ச் சொன்னேன் 

அரும்பொருளை உலகத்தோ ரறிந்து கொள்ள 
பாதிமதி சடையணிந்தோன் பாதம் போற்றி 
பழுதில்லாத் தமிழினாற் பாடயாறும் 


176 


தமிழ்ச் சுவகைளின் 


சாதிப்பார் வல்லவர்கள் பாதம் போற்றி 

சந்தேக மில்லாமல்ப் பார்த்துச் சொன்னேன் 
வாதிகளே காமப்பால் விரைக்க வேண்டாம் 

வஞ்சகமாய்ப் பேசாத யிருபத் தஞ்சே ! 


26 


முற்றும் 


நாகை - புத்தூர் அருணாசலபிள்ளை எழுதி முகிந்தது 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , தங்கச் சுன்னம் , ரசக்கட்டுக் குளிகை , சவுக்காரச்சுன்னம் , கருவங்கச் 
சுன்னம் , நிமிளைச் சுன்னம் , கல்லுப்புச் சுன்னம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2464 


சுவடி எண் : 1298 - g 


அகத்தியர் சதகம் 800 - க்குச் சூத்திரம் - 100 


ஏடுகள் : 13 

கி . எண்ணிக்கை : 700 
பக்கத்திற்கு : 11-12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 29x4 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பஞ்சப் பூதப் பிறப்பு 


அருவுருவாய் ரூபமுமாய் அடங்காத பொருளாகி 

அடங்கலாகி 
மருவுருவா மண்டபகி ரண்டத்துக்கு மப்புரத்து 

மாகிநின்ற அண்டந் தானுமாய் 
ஒருவுருவா யுயிர்க்குயிராய் உயிரில் நிறைந் தியங்கி நிற்கு 

மெசப்பில்லானை 
கருவுயிரா வயித்தியத்தின் சதகமதை வழுத்தல் 
காப்பதாமே 

-1 


271 


18.வது தொகுப்பு 


முடிவு : 


பொருந்தியதோர் சதகமெண்ணூறுஞ் சொல்லப் 

புகழ்பெரிய நிகண்டுந்தொல் காவியம் பூரண 
மருந்துறுஞ்சொற் காரிகை நன்னூல் சிறு நூல் 

ஆனவுரிச் சொல்நேமி நாதத் தோடு 
வருந்திரமாம் பாடியல வம்மெழுத்துச் சோர்வு 

வடி மடிச்சீர் பொருந்தவிதி யலங்கா ரச்சொல் 
திருந்த அறி ( ? ) யே அரைத்தே னறிவுள் ளோர்கள் 

சரிபார்த்துக் கொள்வதுங்கள் சிறப்புத் தானே ! 


- 80 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தத்துவம் 96 - ம் அறிய , திசவாயுவு , பித்த நிலை அறிய , பித்தத்தில் வாதம் 
பித்த சிலேற்பன தாது குணம் , வாதத்தில் உஷ்ணம் சேர்ந்தால் , மாதக்குறி , நாடி 
தெரியாத பேர்கள் முதலியன உள்ளன , 
தலைப்பு 100 

பாடல்கள் இல்லை யாயினும் 80 - ஆம் பாட்டு முடிவதுபோல் 
உள்ளது . 


* * * 


வரிசை எண் : 


2465 


சுவடி எண் : 1298 - h 


தெட்சிணாமூர்த்தி கைபாக சாத்திரம் 


ஏடுகள் : 25 கி . எண்ணிக்கை : 1300 

அளவு : 29x4 செ.மீ 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடத்தம் 


சாதிலிங்கச் செந்தூரம் 


ஆதியந்த மிக நிறைந்த பாதங் காப்பு 

அகண்டபரி பூரண்மே நித்தங் காப்பு 
சோதியந்தத் துள்ளிருக்கும் பொருளே காப்பு 

சொல்லாத மவுனமோதித்தங் அப்பு 


278 


தமிழ்ச்சுவடிகளின் 


வாதியென்று வய்யகத்தில் பொருளாய் நின்ற 

வாலைமனோன் மணியினுட பாதங் காப்பு 
ஆதியென்று மூலத்தி லுதித்து நின்ற 

ஐந்துகரன் வல்லபையுங் காப்புத் தானே ! 


முடிவு : 


முழுகியபின் புளிப்புகையைக் கூட்டச் சொல்லு 

முக்கியமாய் நெய்யெண்ணெய் முழுகச் சொல்லு 
யௌகியதோர் தேகமெல்லாம் இறுகிப் போகும் 

யிதமாகக் கண்ணுக்குத் தெளிவு காணும் 
சலுதியாத் தீருமடா வியாதி யெல்லாம் 

சண்டாளப் பாவிகட்குத் தற்ம மில்லை 
பழகியதோ ரறிந்த முறை வெளியில் சொன்னால் 

சாபமவர் சாவிப்பார் சித்தர் தானே 


188 


காலம் : 


இல்லை 


20 


குறிப்பு : 


இதில் , கருவங்கச் செந்தூரம் , தாம்பிரபற்பம் , சுவாச காசத்துக்குத் திரி , குட்டம் 
18 - க்கும் அவிழ்தம் , குட்டத்துக்கு வேது காட்ட , உகமைச் சொல் , லேபனத்துக்கு 
தேள் விஷத்துக்கு , ஷைக்கு மந்திரம் , ரசப்பதங்கம் , அயபற்பம் , பித்த வெட்டைக்கு 
பூரணசந்திரோதயம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2466 


சுவடி எண் : 298 


தன்வந்திரி வைத்தியம் -208 


ஏடுகள் : 27 

கி , எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 

ஆசிரியர் : தன்வந்திரி 
நிலைமை : பி . மிகப் பழுது முழுமை : முற்றுமுனது 


அளவு : 29x4 செ.மீ. 
பொருள் : பருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியந்த மில் காம லகண்டபரி பூரணமாய்ச் 
சோதியத்த வாழ்மயிலே செற்பெரிய சேதியைக்கேள் 
னாதியத்த மான நல்லதொரு சயதியை 
வாயேத்தன் பங்கிறுமை வாழ்வே அனாதியென்று 


-79 


18 - வது தொகுப்பு 


முடிவு ; 


பாரப்பா நால்வேதத் தொகுப்பைக் கேளு 

பண்பான வேதாந்த குறியைக் காணு 
ஆரப்பா வாசியுட குறியைக் காணு 

அப்பனே கண்ணோட்ட மறிந்து பாரு 
நேரப்பா நின்றநிலை தன்னைக் காணு 

நேரான கருவிகளோ டொக்கக் காணு 
நாரான நாதாந்த வயித்தியந்தா னின்னூல் 

நலமான கருக்கிடைதா னிறை நூர் முற்றே ! 


208 ) 


ஹரி ! ஓம் 


பரிபூரண தேசிகன் துணை 


நாகப்பட்டணத்தைச் சேர்ந்த புத்தூரில் , கனம் பொருந்திய நந்திகேசுபரர் வங்கி 
ஷத்தில் , வருணகுலத் தரசரில் வயித்தியன் பெரிய நாயகபிள்ளை ( குமாரன் அருணசலம் : 
தன்மந்திரி பகவான் வாக்கியம் 


வயித்தியம் 208 எழுதி முகிந்தது வேணும் 

முற்றும் 
அருணாசலபிள்ளை நெட்டெழுத்து 
வாங்கினபேர் மறந்திருந்தாலும் கொண்டு வந்து குடுக்கவும் 

இல்லாவிட்டால் நரகமுண்டு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு ; 


இதில் , வயித்திய வழலை முப்பு , இன்னூலில் சொன்ன மருந்துக்கு குருசேர்க்க , 
சொர மாருத மாத்திரை , குங்குமக் குளிகை , வயிரவ மாத்திரை , சஞ்சீவிக்குளிகை 
கிரந்திக்கு பூரமாத்திரை , அமுர்தாதி கலிக்கம் , மேக ராசாங்கத் தெண்ணெய் , பெரும் 
பாட்டுக்கு எண்ணெய் , குட்டத்துக்கு எட்டிவித்துத் தயிலம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2407 


சுவடி எண் : 1299 


மச்சமுனி 


800 


ஏடுகள் : 168 

கி . எண்ணிக்கை ; 7000 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : மச்சமுனி 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 27x4 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


230 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


வாக்குண்டாம் ............... தமக்கு 
வெள்ளைக்கலையுடுத்து ...... 


தாய் 


நூல் 


மதித்திருந்த ஞானவெளி நித்தங் காப்பு 


வாலை ............... 


...... 


தலைவ ......... லைம்பூதங் காப்பு 
தி ............. நாலு வேதங் காப்பு 


முடிவு : 


வித்தகத்தோன் பாதத்தாணை வெளிவிடாதே 

வேதாந்த மனோன் மணித்தாய் பாதத் தாணை 
சித்தருக்கா மிந்தஎண்ணூர் பெருநூ லப்பா 

சிவஞானம் தங்குகின்ற பெரியோர்க் காகும் 
மத்தொருத்த ரின்னூலைப் பதனம் பண்ணி 

வைத்தாலும் வாதமுறை வாய்க்கும் வாய்க்கும் 
பத்தருக்குப் பாடிவைத்தேன் அதிக மெட்டான் 

பரிவான பெருநூல் மெய்ஞ் ஞான முற்றே ! 


801 


குருவே துணை 


மனோன் மணி லட்சிக்க 


காலம் : 


( முன் ஏட்டில் ) 

995 - ம் வருஷம் ஆவணி மாதம் 1 - ந்தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சேமியும் மிருகசீரிஷ 
நட்சத்திரமும் கன்னியா லக்கினமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மச்சமுனி எண்ணூறு 
எழுத ஆரம்பித்து 995 - ம் வருஷம் ......... மாதம் ......... தேதி எழுதி முகிந்தது . 


( கடைசி ஏட்டில் ) 


995 , அற்பசி மாதம் 3 - ந்தேதி பூருவ பட்சத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிர 
வாரம் அன்று சுவடி எழுதி முடிந்தது . 


முற்றும் 


இந்தச் சுவடி நீடூழி வாழ்க 


18 - வது தொகுப்பு 


( 381 


குறிப்பு : 


இதில் , சில ஏடுகளில் வரிகள் அழகாக எழுதப்பட்டுள்ளன. வரிகளின் ஒழுத்துக்கள் 
ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதப்பட்டுள்ளன . உதாரணம் கீழே தரப்பட்டுளது . 

இதில் , வசியத் தகடு , மோகனம் , மாத்திரை , சன்னி 13 - க்கும் , வாடை 
மருந் தீடு , அஞ்சன மை , பாஷாணக்கட்டு , திருட்டுத்தனம் காண மோடி மந்திரம் 
முதலியன உள்ளன . 


சுர 


. 


து , எமது சுவடி எண் 325 / D 646 ன் வேறாயது . 


எட்டெண் 28 


ளி சமெடுத்து 


........ 


ருந்தான்பா 
தய மயம் மெ 


க்கு ம் படா 
பாமவரைக் 
வ்வாறு எழுதப்பட்டுள்ளன . 


............. 


* * 


வரிசை எண் : 2468 


சுவடி எண் : 


1300 


பிரம்ம முனி நாயனார் 


700 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 3633 செ.மீ 
பக்கத்திற்கு : 1--8 வரிகள் ஆசிரியர் : பிரம்மமுனி பொருள் : மருத்துவம் . 
நிலைமை : 

முழமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


பீனிசத்துக்குத் தயிலம் 


வயித்தியனை எதோவென்று யியம்பாதே அவன் 
சொன்னபடியே கேட்டு அவிழ்தங் கொள்ளே 
கொள்ளவே பத்தியந்தான் தவறி விட்டால் 
கொடிதான நோய்பிணிகள் தீரா தென்று 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


இது சாப்பிடும்போது ராத்திரிபோகம் , மீன் , கருவாடு 
பாவக்காய் , அவுத்திக் கீரை , பரங்கிக்காய் இன்னும் 
சில வாய்வு பண்டங்களைத் தள்ளிவிட்டு , வெள்ளாட்டுக் 
கரி கத்தரிக்காய் , முருங்கக்காய் , பருப்பு , நெய் . 
மோர் , தயிர் , இதுகள் சாப்பிடலாம் 

இச்சாபத்தியம் , படுக்கை உதவந்து . 


காலம் : 


இல்சை 


குறிப்பு : 


உ 


இதில் 4 , 6 , $ , 9 , 13 , 16 , எண்ணில்லாத ஒரு ஏடு ஆகியவைகளே உள்ளன 
உதிரி ஏடுகள் போல் காணப்படுகின்றன . 

இதில், சூடு காங்கை , கண்புகை சலநீர்ப் பாய்ச்சல் , தலையில் வாய்வு , வெள்ளெ 
ழுத்து . இதுக்குப் பொன்னாங்காணி , சூதபற்பம் , தறாபற்பம் , முப்புக்கு சுன்னமார்க்கம் 
முதலியன உள்ளன . 


வரிசை எண் 


2469 


1301 


சுவடி எண் : 


கொங்கணர் கடைப்பிள்ளை தண்டகம் 


ஏடுகள் : 15 கி . எண்ணிக்கை : 450 

அளவு : 1973 செமீ 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 

ஆசிரியர் : கொங்கணர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அண்டமெனும் ஏமகூட மலையில் வாழும் 

ஆதி நந்தி கைலாச மூலர் போகர் 
எண்டிசையும் நடனமிடும் சிலப் பொலியைக் கண்ட 

ஏகாந்த கொங்கணவர் பாதம் போற்றி 


முடிவு 


ஓமப்பா குண்டலியைக் கண்டு தேறி 

உள்ளாடும் வாசியை நீ உகந்து நின்றாய் 


சிவது தொகுப்பு 


288 


நாமப்பா சொல்லுகிறோம் மீணவினை ரெண்டும் 

நாட்ட மாய்க் கண்டு கொள்ளு ஆதி யந்தம் 
தாமப்பா தன்னிலையே தானாய் நின்றால் 

சதாகாலம் பூரணத்தில் சார்வாய் முற்றே ! 


குருபாதமே கெதி 


லம் : 


இல்லை 


*குறிப்பு : 


இதில் , 


ள்ளை 


குருவைக் கேழ்க்கிறது , வசியம் , மாரணம் , பெண்களுக்குப் 
யுண்டாக , வீரிய புஷ்டிக்கு , வென்னசாரை முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2470 


ககூடி எண் : 1302 


கம்பளிச்சட்டை கயிலாசநாதர் சின்மய 

சச்சுதானந்தர் நிகண்டு 


ஏடுகள் : 178 கி . எண்ணிக்கை 5000 

அளவு : 33x4 செ.மீ 
யக்கத்திற்கு : 9-10 வரிகள் 

ஆசிரியர் : 

க பளிச் சட்டை கைலாசநாதர் 
பொருள் : மருத்துவம் நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை ! முற்றற்றது 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


... கூடபின் துறைதொறும் அண்டபிண்ட மெல்லாம் 
குறிக்கிவிக 

நீட்டிவிக்குங் குறையொன்றில்லை 
யாட்ட பின்பு வாதமென்ற பெண்ணைத் தொட்டு 


டிவு : 


பூட்டினேன் வாதத்தில் ..................... 

புகழான இருபத்து அஞ்சும் அங்கம் 
ஆட்டினேன் பல பலி லில்லை யில்லை 

யாச்சரியம் நிகண்டினுட .............. கேளு 
நீட்டினே னாயிரத்தி விருது அத்தான் 

தேரான நிகண்டிலுட கடைதான் முற்றே ! 


உ 1314 


284 


தமிழ்ச் சுவடிகனின் 


காலம் : 


பவ வருஷம் மார்கழி மாதம் 2 - ந் தேதி கம்பளிக்கட்டை கயிலாசச் சின்மயச் 
சச்சுதானந்தர் நிகண்டு எழுதினேனாக......... 


குறிப்பு : 


இதில் , முதலிரண்டு ஏடுகள் இல்லை : தலைப் பகுதிகள் முற்றிலும் பழுதடைந் 
துள்ளன 


இதில் நாகப்பச்சை , மரகதப் பச்சை , பாஷாணப் பெயர் , கற்கடக யாஷாணம் " 
சூத பாஷாணம் , தங்கக் குரு . கல்லுப்புக் குரு . பூரச் கன்னம் ,, செந்தூரம் முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 247 | 


சுவடி எண் : 13031 


பஞ்சகாவிய நிகண்டு ஏமதத்துவம் 


ஏடுகள் : 300 கி . எண்ணிக்னக : 9000 

அளவு : 32x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் ( ? ) பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சொன்னதொரு ஆயிரத்தி யிருநூ றுக்குள் 

சூட்சாதி சூட்சங்கள் ......... 
கன்னல்மொழி காண்டமது யெட்ட தாகும் 

கணக்குனரப்பேன் மைந்தற் 
பண்ணுமுதற் காண்டமது நூத்திமுப்பத்தி மூன்று 

- பாங்கான விரண்டாங் 
வின்னமில்லா மூன்றாவது நூற்றியிருபத் தெட்டு 

விளம்பினோம் 


.... it 


.... trt 


முடிவு : 


வாக்கியங்கள் பார்த்தால் 
சுருபநிலை தானின்னூல் வெளிவி டாதே 
........ மொழி ... 
மொழி .............. 

* ........ மின்னூல் 
பருளினதோர் சவுமியத்தோ: டேறு " நூலின் 


8 -வது தொகுப்பு 


சூத்திரங்கள் அனந்தஞ் சொன்னோம் 
பிரளாம ள துகளுட கருவைச் சொன்னோம் 

வாலை பீடம் 
கமலபதம் சரணமென்றே யெண்ணுற் முற்றே ! 


-- 


பராபரி துணை 


அகத்திய சுவாமி துணையுண்டாகவும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு ; 


இதில் , 8 காண்டங்கள் உள்ளன பக்க எண்களும் , செய்யுள் என்களும் தனித்தனியே 
உள்ளன . தலைப்பகுதியும் பிற்பகுதியும் மிகவும் பழுதுபட்டுள்ளன . ஐந்தாவது காண்டத் 
தில் ஏமதத்துவம் காணப்படுகிறது . 


தில் , கல்லுப்பின் பேர் மணத்தக்காளியின் மேர் போன்றவை காணப்படுகி றன் . 


வரிசை எண் : 24ts 


சுவடி எண் : 1804 


ரோமரிஷி 


500 


ஏடுகள் : 19( 31-51 இதில் 33 ,34 ஆம் எடுகள் இல்லை ) 
அளவு : 29 x 4 செமீ . 

பக்கத்திற்கு : 14-15 வரிகள் 
பொருள் : மருத்துவம் திலைமை : மிக மிகப் பழுது 
எழுத்து : தமிழ் , 


கி எண்ணிக்கை : 1200 
ஆசிரியர் : ரோமரிஷி 
முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் , 


...... 


.... ண்ணு 


பக்குவமாய்ச் சொல்லுகிறேன் பாகங் கேளு 
ருதியாய்க் கரிசாலைக் குப்பை மேனி 

...... கன் செருப்படி யும் ....... லேரும் 
அறுதியாம் பொறக்கொண்ணை கரந்தை யோடு 
ப்பனே தூதுவளை அவுரி யென்னே ! 


235 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


பாரப்பா நூறு சொன்னேன் பதினாற் சொன்னேன் 

பதிவான அன்பதிலே ரெண்டு சொன்னேன் 
சீரப்பா அதில் மவுனம் ஞானஞ் சொன்னேன் 

சிறப்பாகக் குருமுறையும் சொல்லி வைத்தேன் 
வீறப்பா ரோமனென்னும் பேரும் நாட்டி .. 

விசையெல்லாஞ் சொல்லிவைத்தே னிந்த நூலில் 
ஆரப்பா அவனியிலே குடுக்கப் போரார் 

அப்பனே புசுண்டருட பதத்தான் முற்றே ! 


51 


திருச்சித்தம் பலம் 


குருவே துணை 


நாகப்பட்டணத்தைச் சார்ந்த புத்தூரிலிருக்கும் பெரிய நாயக பிள்ளை 

பிள்ளை . குமரான் 
வயித்தியன் அருணாசல பிள்ளை ரோமரிஷி அஞ்நூறு எழுதி முகிந்தது . 


முற்றும் 


காலம் : 


இல்னல 


குறிப்பு : 

இதில் , தொடக்கம் 30 ஏடுகளில்லை 303 செய்யுட்களில்லை . 

இதில் , ஞானம் , ருத்திர கற்பம் , புத்திபத்தியம் , நாதகற்பம் , அஷ்டமாசித்தி . உளக் 
கரு . வெளிக்கரு , வசியத்துக்குத் தயிலம் , அஞ்சனத்துக்குப்பிண்டத் தயிலம் , வாடைப் 
பொடி , கபாலருத்திரன் மந்திரம் , மறைப்பு நீக்க , வயிரவபூசை , மாரணத்தயிலம் 
முதலியன உள்ளன . 


எமது சுவடி எண் 454 - b / D 1008 , 

எண் 471 / D 1061 , 
எண் 643 p 1265 ஆகியவை களில் ரோமழஷி 500 உள்ளது . 


எண் 538 /D1141 . 


எண் : 413 


சுவடி எண் : 1205 


அகத்தியர் மூன்னூற் றிரட்டு 


ஏடுகள் : 147 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 1784 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9-12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


287 


தொடகக்ம் : 


காப்பு 


- 


காலுந் தலையுங் கடந்து நடு வாகி நின்ற 
போலும் துரிய விளக்கமே காலாம் 
வயித்திய முன்னூறுமே சூத்திரமாய் விளங்கப் 
பயித்தி யங்கிணேசன் பார் . 


நூல் 


தயாபரமே குணத்தாலே கீழ்முக் கோணம் 

கரையடங்காப் பிறப்பான கடவு ளான 
தயாபரமே குண்டலிய ய்க் கண்டு தேறி 

கன லெழுந்து வாயுவுந்த புரியட்டத்தில் 


முடிவு : 


1 


299 


கையைப்பார் முகத்தைப்பார் தெசநாடி பார்க்க 

கருச்சொன்னேன் பதினயிராத்தில் காணே 
காணப்பா பார்த்துணர்ந்த வாதிமக னானால் 
கைவண்ணந் 


....... . 


காலம் : 


ஸ்ரீ ராமசெயம் , ஒட்டப்பிடாரந் தாலுக்கா கீழச் செக்காரக் குடியிலிருக்கும் முத்துச் 
சாமிப் பண்டிதர் மகன் மந்திரம் பண்டிதர் அகத்தியர் முன்னூற் றிரட்டு நன்றாக 

1078 வருடம் , மாசி மாதம் 8 - ந் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கல் .. 


இந்தச் சுவடி எழுதி முடிக்கிறது சந்திக்கல் பெருமாள் பிள்ளை குமாரபிள்ளை நாயகம் 
பிள்ளை வலக்கு ஸ்கூல் உபாத்தியாயர் . 


ஸ்ரீ கோமதி துணை 


குறிப்பு : 


இதில் கடைசி ஏடு இன்மையால் நிறைவு பெறவில்லை . 299 - ஆம் பாடல் 

பாடல் குறை - 
பாடுடையதாகக் காணப்படுகிறது . 

இதில் , அப்பிரகச் சத்து , தாளகநீறு , அண்டசத்து , சயத்துக்குத் தோடை லேகியம் 
சீந்திச்சக்கரை , கருனாகச் செந்தூரம் , அயத்தகடுச் செந்தூரம் . துரிசுச் செந்தூரம் 
அயக்காந்த செந்தூரம் , பாண்டுக்கு லேகியம் மற்றும் பல தலைப்புகள் உள்ளன , 


288 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2474 


சுவடி 

எண் 


: 


1306 - a 


குருநாடி சாத்திரம் 


ஏடுகள் ; 9 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 18X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : சிறிது பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சீர்பெறு முனிவர் வேதந் 

தெளிந்தபின் னுலகத் தோர்கள் 
பேர் பெறு கருவி லுற்ற 

பிணிபல துணர்ந்து தேர்ந்து 
வூர்பல நாடிக் கெல்லா 

முயர்பெரு நாடி மூன்றில் 
சோகுரு நாடி நேர்மை 

செயலுடன் கூற லுற்றாம் 


முடிவு 


கார்பெருகி வருவதுபோல் வேர்வை தோன்றுங் 

கதிர்த்திடுகி னீர்க்கடுக்குங் கைகா லோயும் 


38 


சிலேற்பனத்திற் குருநாடி சிங்கம் 
( 9 - ஆம் ஏடு ) 

ஏலஞ் சுக்கு அரிதாரம் இனிய நாவி வெண்காரஞ் 
சால மூன்று பாஷாணந் தன்னில் தாஷமுஞ் சாதி லிங்கம் 


தவரா வெதுப்புக் குளிர்க ளுக்கே 
சாற்று மிராம பாணமிதே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


* 


ரீதம் , சன்னி , கபம்வகை , நீரிழிவு, குருநாடி முதலான 


இதில் , பிணிவால் , 
தலைப்புகள் உள்ளன . 


இது எமது சுவடி எண் 139 - b / D 348 போன்றது . 


289 


18 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


2475 


சுவடி எண் : 1306-6 


தன்வந்திரி நாடிப் பரீட்சை சிந்தாமணி 


ஏடுகள் : 22 ( 13-15 ஏடுகள் இல்லை ) 

கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 
18x3 

பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி 
பொருள் : மருத்துவம் நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிம் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


வேள வி நயாகர் விண்ணவர் தன்பத 
நாளு மேதுதிப் பார்வினை நாசமா 
மூளி னால்வரு கோளு முதித்திடா 
வாழ்வி னால்வரு செல்வமும் வைகுவாம் 


முடிவு 


சீரான வன்னியொடு சீத தேவிச் 

செயல் பெறவே யென்புதனில் வேவு கொண்டு 
பேரான வூனையெல்லா முருக்கிப் பின்னை 

பேதமுற்ற கனல்லெ ... 


......... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 22- ம் ஏட்டின் பின் ஏட்டெண் 27 குருநாடி என்று எழுதிய வேறு இரண்டு 
ஏடுகளில் இதன் பாட்டெண் தொடங்குகிறது . 

நாடியினைப் பரீட்சை செய்யும் முறை இதில் கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 


2476 


சுவடி எண் : 1307 - a 


போகநாயனார் பூசாவிதி 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 350 

அளவு : 17x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் ; போக நாயனார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 
19 


290 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


பாரப்பா வாலைதனைத் தியானம் செய்யப் 

பாங்கான நவகோண மிட்டு ( ? ) 
சூளப்பா இருவளையும் வாசல் நாலு 

சிறப்பாக நீங்கார மிட்டு நன்றாய் 


முடிவு : 


காணப்பா தத்துவத்தைப் பிரித்து நன்றாய்க் 

கைமுறையாய்க் காலாங்கி ஆசான் சொன்னார் 
ஆணப்பா ஆண் பிள்ளை ஆரென் றாக்கால் 

அமுதமுண்டு நிலையில் நின்றால் அவனே சித்தன் 
விணப்பா மற்றதெல்லாம் நாய்வால் பற்றி 

வெள்ளத்தைக் கடத்துவோ மெ ற பெற்றி 
பூணப்பா இந்தமுறை யாருங் காணார் 

புரையுயர்ந்த சூத்திரந்தான் முடிவு முற்றே ! 


- 


44 


குருபாதம் துணை 


காலம் : 


விய வருடம் புரட்டாசி மாதம் 3 - ம் தேதி சோமவாரமும் திருவோணமும் கூடின 
சுபதினத்தில் சுவாமியவர்களுக்கு அடியேன் செயங்கொண்டான் பழனிவேலன் போக 
நயினார் ஞான சூத்திரம் எழுதி முடிஞ்சுது . 


முற்றும் 


வாலை வடிவேல் துணை 


குறிப்பு : 


இதில் , தலைப்பு வேறாகிவும் இறுதி வேறாகவும் உள்ளது முன் இரண்டு ஏடுகளில் 
மருத்துவம் எழுதப்பட்டுள்ளது . 


இது , எமது சுவடி எண் 508 1106 போக நாயனார் பூசாவிதி 52 போலக் 
காணப்படுகிறது பாடவேறுபாடுகள் அதிகம் காணப்படுகின்றன . 


* 


18 - வது தொகுப்பு 


291 


வரிசை எண் : 


2477 


சுவடி எண் : 


137-6 


அகத்தியர் பூசை விதி 


ஏடுகள் : 21 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 17x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆமப்பா பூசைச் சக்கரத்தைச் சொல்வேன் 

ஆருந்தான் சொல்வார்கள் அப்பா கேளு 
ஓமப்பா தேவிக்கு ஆதி பீடம் 

உத்தமனே னா நாற்பத்தி முக்கோணக் 


முடிவு : 


நாளடா சத்திருத்தி ருத்திரன் 

நலமான தேவதையளுஞ் சூழ்ந்து நிற்கும் 
சூளடா தேவதைக்கு அர்ச்சினை செய்து 

சுகமாகப் போற்றி நன்றாய் பணிந்தி டாயே ! 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பிழைகள் மலிந்துள்ளன . பாட்டெண்கள் இல்லை . 


இது எமது சுவடி எண் 238 dD511 , எண் 352 b / D E96 இவைகளின் வேறாயது 


போலும் 


வரிசை எண் : 


2478 


சுவடி எண் : 1307-0 


சொன்ன புவனேசுவரி தியானம் - ஞான தியானம் 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 17x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தியானம் 
நிலைமை : பழுது 

முழமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


292 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


மாயி மாயாரூபி மாதங்கி சடங்கி 
அமுர காரேதல்லி சத்தி பாரதி மாதேவி 
உச்சிட்டு உச்சிட்டாயா 
ஓங்க ஒங்காரி 


முடிவு ; 


மூலமந்திரம் ஞான சத்தி யோகா சத்தி 
வாயுசித்தி காய காயசித்தி சகலவசியம் 
சகல சத்தியாம் 


குருபாதம் துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதுல் . வலியக் கிங்கிலியன் தியானம் , நாவடக்கி மந்திரம் , காடுசுத்தி மந்திரம் . 
உள் மந்திரம் , உறக்க மந்திரம் , அனுமன் யோகசித்தி , ஞானசித்தி ஞானம் முதலியன 


உள்ளன . 


வரிசை எண் : 


2479 


சுவடி எண் : 


1307 - d 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 25 கி . எண்ணிக்கை : 

250 

அளவு : 17x3 செ.மீ , 
பக்கத்திற்கு ; 6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பலாசுவகைத் தயிலம் 


பலாசுவகைத் தயில மிறக்க 
பழகின கலத்தி லிட்டு வைக்கவும் 
இந்தத் தயிலம் மூன்று கழஞ்சு 
பசுவின் நெய்யில் மூன்று கழஞ்சு 
கூட்டிக்கவும் . 


18 - வது தொகுப்பு 


293 


முடிவு : 


செருப்புத் தொட்டு எதிரே நடந்தேன் 
அக்கினியைக் கட்டினேன் ஆங்காட்டினேன் 
உத்தமியாளே உமையாளே கட்டினேன் 


சுவாகா 


சாலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கற்ப வகை , கல்த்தா மரை , கொங்குள கறப்பன் . பொன்மலை பூதகற்பம் , 
நாகதாளி கற்பம் , ரசங்கட்ட , கீழ்வாய் நெல்லி கார்போக அரிசிக்கற்பம் , பவிந்திரத் 
துக்கு முதலியன தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


2480 


சுவடி எண் : 1307 


அத்துருவம் 


ஏடுகள் : 4 எண்ணிக்கை : 50 

அளவு : 17x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

நாடறிய முத்திதரும் ஞான சுகாதீதம் 
பாடறிய வெண்பாப் பதினாறும் - நீடுதரு 
அற்புதனே நிற்குணனே அத்திமுக வெத்திபுனை 
கற்பகமே மெய்ப்பொருளே காப்பு . 


முடிவு : 


சடங்கற்றோஞ் சாத்தாங் கற்றோஞ் சமாதி 
யுடம்பற்றோ மூள்விளையு மற்றோந் - துடம் பெற்றோந் 
தில்லையுள் ளேவாழுஞ் சிவனார் திருப்பாத 
மெல்லையுள்ளே யானோமி யான் . 


- 15 


அத்திவித முற்றும் 


294 


தமிழச் சுவடிகளின் 


காலம் : 


சருவசித்தி வருஷம் ஆடிமாதம் 27 - ந் தேதி சாமியாரவர்களுக்கு சச்சுதானந்த 
கோவிந்த ராசர்ஞானி யவர்கள் குமாரன் வெங்கிட்ட நாராயணராசா அத்துருவம் 
எழுதினது . 


முற்றும் 


சற்குரு பாதமே கெதி 


குறிப்பு : 


இது தத்துவப் பொருளை உணர்த்துவது . 

இடையில் 4 

பாடல்கள் இல்லை , 
பாட்டில் பதினாறு என்றுளது 15 என்ற எண்ணில் முடிகிறது . 

இதன் பின்னர் சௌந்தரிய லகரிப்பாடல்கள் 11 எழுதிய மூன்று ஏடுகளும் மருத்துவம் 
எழுதிய இரண்டு ஏடுகளும் உள்ளன . 


வரிசை எண் : 2481 


சுவடி எண் : 1303 -a 


ஆதி சாஸ்திரம் 


ஏடுகள் : 34 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 20x3 செமீ 
பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருவளர் கயிலை நாதன் 

செய்யபொற் பதங்கள் போற்றி 
மருவளர் குழலாள் ஆதி 

மாதுமை வணங்கிக் கேட்ப 
கருவள ருலகை யீன்ற 

காரண பூரண வென்று 
ஒருவள மணிதாய் செய்திக் 

கொரு மொழி புகல வென்றாள் 


2951 


18 - வது தொகுப்பு 


முடிவு ; 


சீதம்போம் கிராணிபோம் திகழ்விளிக்கும் 

யினிதாகு மிருமல் தீக்கும் 
வாதமுடன் பித்தமுடன் யிரத்தபித்த 

மாறாத மலமூலம் வியாதி நீங்கும் 
கொங்கையே யெருமை வெண்ணெய் 

குன்மம் வாதம் முறித்திடு நல்லிளைப்புடன் 
கொழுப்பு நீங்கும் வாது வளத்திடுஞ் 

சித்தப்பிரமை யோடு கார்குழலே 
யிதுமிகவுந் தப்பா தாமே ! 


147 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வயித்திய லெட்சணம் . நாளறிவு , தீனமாரணம் , எண்ணெய் , 

, வென்னீர் 
குணம் , கனிவகையின் குணம் , வெஞ்ண வகை , சோறுவகை விபரம் , சுரக்காய் 
விபரம் , பால்வகை விபரம் , பூங்கதலிக்கனி முல்லை விபரம் , ராமசன்னாசி குரு , இளநீர் 
குணம் எருமைப்பால் குணம் முதலியன உள்ளன 


*** 


வரிசை எண் : 2482 


சுவடி எண் : 1308 - b 


நாடிப் பரீட்சை - யறிவு 


ஏடுகள் : 16 ( 35-50 ) கி . எண்ணிக்கை : 400 அளவு : 20x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நாடி சாத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கரிமுக னடியை வாழ்த்திக் 

கைதனில் நாடி பார்க்கில் 
பெருவிர லங்கு லத்தில்ப் 

பிடித்துட னடவே தொட்டால் 


296 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


கோதறு மந்த வாசுக் 

கொழுங்கனல் போலே கண்டால் 
தீதுற வாண மென்று 

திடம்பட வுரைத்த வாறே ! 


- 75 


நாடிப் பரீச்சை யறிவு 


முற்றிற்று 


குருபாதார விந்தமே கெதி 
வேலுமயிலுந் துணை செய்யவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


து , எமது சுவடி எண் 104 - d , 104-1) , 322 - a போன்றதாகும் . 


இதன் பின்னர் தத்துவம் உரை எழுதிய ஏடுகள் 21 உள்ளன . 96 தத்துவங்கட்கும் 
இதில் விளக்கம் உள்ளது . 


SAN 


வரிசை எண் : 2483 


சுவடி எண் : 


1308 - c 


சுர நூல் 


ஏடுகள் : 11 ( 53 54 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 2003 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருந்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கரம் 64 - க்கும் நாளறிவு 


அசுபதியில் கொண்ட சுரம் 

ஒன்பது நாளில் விடும் 
பரணி நாளில் கொண்ட சுரம் 

ஐந்து நாளில் விடும் 


297 


18 - வது தொகுப்பு 


மூடிவு : 


ரேபதியில் சுரந் தோன்றிய 

எட்டு நாளில் விடும் 
அல்லாது 22, 30 அதுவுட் 

நால் காலம் 


சுர நூல் முற்றிற்று 


குருவே துணை 


ஸ்ரீ ராமஜெயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


கண்டால் இத்தனை நாட்களில் 

நாட்களில் நீங்கும் 


இன்னின்ன நட்சத்திரத்தில் சுரம் 
என்பதனை உரை நடையாகக் கூறுகிறது . 


வரிசை எண் : 2484 


சுவடி எண் ! 1308 - d 


போதக் கிறிகை 


ஏடுகள் : 51 ( 55 60 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 20x3 செ மீ 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


சிவன்கயன் றிருமால் நெஞ்சில் 

திருவுளத் துவணி கூர்ந்து 
நவபென அகத்தியர்க்கு 
நவின்றிடும் ரகசி யத்தை 


198 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


பதமிகுபாடல் படித்திடு நிலத்தைப் பாண்டிருந்த 

தந்திரம் உரைக்கும் 
விதமிகுகிளயாரூட நிருந்துண்ண விரும்பி 

உற்றிருக்கவும் வேண்டும் 


- 26 


போத கிறுகை மூற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , செய்கிறுகை 18 - க்கும் வகை , பச்சைக்கிறுகை, பிச்சுட்பேய் கிறிகை , சிறு 
கெந்தபக் கிறிகை , பிரமண்டஷதக் கிறிகை . ஆமைக் கிறிகை முதலியன உள்ளன 

இதன் பின்னர் , கோளி பற்பம் , பாண்டுரோகக் குணம் , காந்தலுக்கு நெய் , நீர்க் 
கடுப்புக்கு மருந்து முதலான மருத்துவம் எழுதிய 6 ஏடுகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2485 


சுவடி எண் : 1308 - e 


சிறுபிள்ளைகள் குணமும் மருந்தும் 


ஏடுகள் : 610 67-73 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு ! 20x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலை மை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிறியவன் வயறு சீறித் 

திகைத்திடு மஞ்சில் பார்க்குங் 
கறிவுட னுண்ட தாயார் 

கைதளிற் தொங்கா தென்றும் 


8- வது தொகுப்பு 


, 


முடிவு : 


தேனுக்குக் கலக்க மீளை 

கடியசுரம் வாதம் போம் 
தக்ககண் புண்ணோய் போந்தான் 


-- 


25 


சிற்றரத்தைக் குணம் முற்றிற்று 


ஸ்ரீ ராம செயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , பால வாகடம் எனும் சிறுபிள்ளைகள் மருத்துவத்தைக் கூறுகின்றது . 


* * * 


வரிசை எண் : 


2486 


சுவடி எண் : 1308 


அகத்தியர் சூலை நிதானம் 


ஏடுகள் : 21 ( 74-94 ) கி . எண்ணிக்கை : 

700 

அளவு : 20X3 செமீ . 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியான் வகுத்த னாவல் 

அருளிச்செய் ஆயுள் வேதத் 
தோதிய சூலையீ ரொன்பான் 

உறுபயர் குணங்கள் 
தீதுறு சாத்தி யங்கள் 

ஆசாத்தியஞ் செய்ம ருந்து 
கோதையே யிவைக ளெல்லாங் 

குறித்து நீ யாய்ந்து கொள்ளே ! 


- 


300 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


ஓதிய சார மைந்து 

உப்பய்ந்து கார மைந்து 
இதுவெல்லாஞ் சமனாய்க் கூட்டி 

யிடித்ததில் தூவி வெந்தும் 
மாதுபோல்ப் 


...... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , வயற்றுவலி சம்பந்தப் பட்ட குணங்களும் மருந்துகளும் கூறுகிறது . 


வரிசை எண் : 2487 


சுவடி எண் : 


1309- a 


வைத்தியத் திரட்டு 


ஈடுகள் : 9 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்ரு : 3- 6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
லமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 


அளவு : 2013 செ.மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கடவுள் துணை 
கருங்வூமத்து வேரை கக்காவல்லி வேரை 
நுணுக்கி சோத்துலே போடவும் 
கிருகை வுண்டாகும் 


முடிவு : 


ஊமத்து விரை வறுத்து பொடி செய்து 
நல்ல எண்ணெய் சேர்த்து குடுக்கவும் 
கால் கை முடக்கும் 


12 - வது தொகுப்பு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் சேங்கொட்டை வல்லாதி முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை 


எண்ட : 


2488 


சுவடி 

எண் : 


1304.b 


சாலநிகண்டு அடக்க முறை 


ஏடுகள் : 38 ( 10-48 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 20x3 செ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
முழுமை : முற்றற்து எழுத்து : தமிழ் . 


பொருள் : 


சாலம் 


தொடக்கம் : 


உன்னிய பொதிகை வாழும் 

ஒருமுனி வருளை யோதி 
இன்னில திகண்டு பாடத் 

தந்திர சால நூலை 


முடிவு : 


குறிய பொறுகு பீபோவான சண்டையாய் 
மாறி வெவுயே அன்றுக் கொன்று தலைமாரிச் 
சீரிச் சகின நத்து தீபமாக 
ஊரைவிட்டோடி யுலைந்திடு வாரே 


175 


வாரமாஞ் சல வியவெரிள 


காலம் : 


( முகப்பேட்டில் ) 

இஃது மந்திரம் வாசித்துத் தொடங்கியது சாலம் நிகண்டு நன்றாக . 1079 வருஷம் 
புரட்டாசி மாதம் 26 -தேதி எழுதிய ஏடு 
குறிப்பு : 


இதில் , ஏடுகள் தலை தடுமற்றம் கடைசிப்பகுதி மிகமிகப் பிழைகள் அதிகம் . 


332 


ழ்ச் சுவடிகளின் 


இதில் கத்தரிக்காய்கரு, மத்தங்காய்க்கரு பிரியாவுடைக் கருவகை , வசீகரமோகனம் 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய 12 உ திரி ஏடுகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2489 


சுவடி எண் ; 1810 


சுர நூல் 


ஏடுகள் : 32 கி . எண்ணிக்கை : 1300 

அளவு : 18 / x3 செமீ 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : அறியுமாறு இல்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் , 


வாதசுரம் 


நடுக்கலும் பிதத்தலும் நளிர்ந்து கூசலு 
மிடுப்புடன் சந்துகள் நெற்றி நோதலு 
மடுத்தடுத் திருமலும் சந்த சோம்பலு 
வடித்திரு வாதமாஞ் சுரத்தின் வண்ணம் 


முடிவு : 


முந்துவிக்கு நாதப்பிணி யாவும் பத்தா 

மோரெழு சீதாங்க மீரேழ் குச்ச 
மிந்தவித மாதத்தட்டி பதினேழ் ருத்திர 
னிருபது நா ளீ ரெட்டுப் புக்கு நேத்திரம் 


15 


சந்நி நிதானம் முற்றும் 


குருவே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் தலைப்பு இல்லை வாத சுரம் , பித்தசுரம் , வாத பித்தசுரம் சிலேத்தும பித்த 


203 


18 -வது தொகுப்பு 


சுரம் , அஞ்சனம் , வாகடத்திரட்டு வாதத்தின் குணம் மேகவகை , காமாலை , பெரும் 
பாட்டுக்கு கழங்கு , மேக சஞ்சீவி நெய் , சன்னி நிதானம் முதலியன உள்ளன . 

இதன் முன்னர் மருத்துவம் எழுதிய 4 உதிரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 2490 


கவடி எண் : 1311 


சிசுவாகடம் 


ஏடுகள் : 68 { [ 11-178 ) கி ., எண்ணிக்கை : 450 

அளவு : 11x2 } செ.மீ 
பக்கத்திற்கு : 2-6 வரிகள் ஆசிரியர் : ரங்கசாமிக்கவுண்டர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் ; 


சிசுவாகடத் திரட்டு 


மாந்தத்திற்கு பச்சிலைச் சாறு நொச்சி 
பொடுதலை நுணா உத்தாமணி இதைச் 
சமனாக இடித்துச்சாறு பிழிந்து 
கொதிக்கவைத்து காலாளாக்கு 3 நாள் 
கொடுக்க 


முடிவு : 


ஓம் நமாவென்று செபித்து எடுத்தால் 
சித்தி பறுத்தலான சாறு இஞ்சி சாறு 
வெந்நீர் தேன் இதுகளிலிட சகலமாந்த 
சகலதோஷம் தீரும் 


தாயும் பிள்ளைக்கி பத்தியம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது , தனியார் சுவடிபோலும் . குழந்தைகளுக்கான எளிய நல்ல மருந்துகள் உள்ளன 
அமுர்தாதிக்குளிகை , எரிகணத் தெண்ணெய் , பேதி பூபதி மாத்திரை, பால சஞ்சீவி 


3 : 4 


தமிழ்ச் சுவடிகளின் 


மாத்திரை , பொறுமல் மாந்தகணத்துக்கு , குழந்தைகளுக்குச் சகலதோஷத்துக்கும் சிவ 
குளிகை முதலான பல அறிய மருந்துகள் உள்ளன . 


இது , பாலவாகடம் ” என்றும் “ பிள்ளைப் பிணிவாகம் ” என்றும் பெயர் பெறும் , 


- 


-00 


வரிசை எண் : 2490 


சுவடி எண் : 1312-1 


( அகத்தீசர் ) கர்ம சூத்திரம் 


36 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை 400 

அளவு : 13 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : ( அகத்தியர் ) பொருள் : மருத்துவம் 
திலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்தங் கடந்து நின்ற அகுதி காப்பு 

அப்பிரத்தே நின்றபரா பரமே காப்பு 
சோதியந்தத் துள்ளிலங்குஞ் சுடரே காப்பு 

சோதசருப நிறாமயமென சுளியே காப்பு 
நீதியெங்கு மாய் நிறைந்த பராபரையே காப்பு 

நிராமய மெய்ஞ்ஞான மனோ.எமணியே காப்பு 
ஓதியந்த வேதமுடி றீங்கா ரத்தில் 

ஓமென்வே நின்றகுரு கிணேசன் காப்பே ! 


- 


முடிவு ! 


கருதினேன் பதினெண்பேர் பாடல் தேர்ந்து 

கற்மவினை தாகைன்று கன்று கடாட்சகிண்டாம 
கருதினேன் தனுமையாள் சொல்லக் கேட்டு 

கைலாசச் சுவர்க்கம் வரை பெருக வேண்டி 
கருதினே னுலகத்தில் நல்லோர்க் 

......... மிகளு மிதையறிந்து செய்ய வேதான் 
கருதினோ மாதிபரா பரத்தை நோக்கி 

கற்மசூத்திரம் முப்பத்தாறு முற்றே ! 


- 


36 


காலம் : 


இல்லை 


குறிப்பு ; 

தலைப்பு முறிந்துள்ளதால் அறியக் கூடவில்லை இது சுவடி எண் 497 / D 1092 ன் 
வேறாயது . 


18 - வது தொகுப்பு 


305 


வரிசை எண் : 


2492 


சுவடி எண : 1312-6 


அகத்தியர் கற்ம சூத்திரம் -16 


எடுகள் : 8 ( 20-27 ) கி. எண்ணிக்கை : 200 

அளவு 131x3 , செமீ 
பக்கத்திற்கு : 9 

வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சீரான கற்ம்மத்தின் 

... களும் 
செப்புகிறேன் நா ...... னக்கு மாகும் 
பேறான அவனுடைய நாமமா பத்து 

பிரபலமா நட்சேத்திர பட்சி பார்த்து 
நேரான வாரமது பட்சி பார்த்து 

நேம முட னஞ்செழுத்தின் பட்சி கண்டு 
காரான கணபதியைத் தியானஞ் செய்து 

கற்மமென்ற நவக்கிரகம் பூசை செய்யே ! 


முடிவு : 


முத்தான கற்மமெல்லாம் பதினாறில் சொன்னேன் 

முன்கற்ம காண்டத்தை முனிந்து பாரு 
சித்தான கற்மசூத்திரம் னூற்றைம்பதையும் பாரு 

சிறப்பான கற்மசூத்திர முப்பத்தாறும் பாரு 
முத்தான கற்மமெல்லாஞ் சுருக்கிச் சொன்னேன் 

உத்தமற்குப் பதினாறில் கற்ம சூட்சம் 
பெற்று நூலும் பேறுபெற்று வாழ்ந்தி ருந்த 
பெருநூலைச் சுருக்கிபதி னாறு முற்றே ! 

அகத்தீசர் துணை 


- 


- 17 


காலம் : 


இல்லை 


குறிபுப் : 


இதில் , பஞ்சபட்சி நலம்பார்த்தல் , நவக்கிரகம் போற்றல் . மேலும் தீட்சையின் அங் 
கங்களாகிய நியாசம் , அங்க நியாசம் பிராணாயாமம் முதலானவை பேசப்பட்டுள்ளன . 


20 


* * * 


306 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2493 


சுவடி எண் 1312 - c 


அகத்தியர் அருளிச் செய்த சகலவியாதிக்கும் 

முப்பாவை களிப்பு பத்து 


ஏடுகள் : 5 ( 28-32 ) கி . எண்ணிக்கை : 

100 

அளவு : 13 x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த 

..ஞ் சொல்ல 
அம்மையவள் தானுரைத்தாள் ஆனதாலே 
சாதியெனக் குலத்தோர்க்குக் களிப்பே செய்யச் 

சார்வாக யிந்தமுறை யாருஞ் சொல்லார் 


முடிவு : 


ஆட்டியே முப்பாவை பதிலாச் சேறு 

அப்படியே அஷ்டகற்மம் நூறி லப்பா 
கூட்டியே வாடைபதி னாறில் சொன்னோம் 

கொடியதொரு முப்பாவை களிப்பு முற்றே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் உள்தலைப்புகள் இல்லை . எல்லா நோய்களும் தீர மருந்து முறை கூறப் 
பட்டுளது 


வரிசை எண் : 2494 


சுவடி எண் : 1312 - d 


அகத்தியர் களிப்பு நூல் 


50 


ஏடுகள் : 2 ( 33-34 ) கி . எண்ணிக்கை : 30 

அளவு : 131x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


18- வது தொகுப்பு 


307 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் இரண்டு செய்யுட்கள் முழுமையாயும் ஒரு செய்யுள் குறையுடனும் உள்ளது 
பின்னர் யந்திரம் எழுதிய ஏடு ஒன்றும் , இரசகற்பூரக் குளிகை,. வாலை சஞ்சீவிக் 
குளிகை , சன்னிக்கு கலிக்கம் , சுரக்குளிகை , வசீகரம் , வீரியபுஷ்டி , தேவாங்குப் 
பிரயோகம் . வினோத வித்தை , பூலங்கொம்பு வினோதம் , தும்பி வினோதம் முதலியன 
எழுதிய 13 ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 2195 


சுவடி என் : 


1313 


குணவாகடம் 


ஏடுகள் : 20 
பக்கத்திற்கு 4 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 15x21 செமீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக 


குருவாழ்க குருவே துணை 


ஆளைமுகம் ஆறுமுகம் அப்பிகை பொன்னம்பலம் 

வானஞான குருவாணி பாதம் நாடு 
பரமசுந்தரி கவுரிதந்தருள் பழனியங்கிரி 

முருகரே துணை 
செந்தில் வேலவன் சேவடி போற்றினால் 

வந்திடும் வினைதீர்க்க மந்திர வடிவேல் வருமே 
போத்தம் பாளையம் ரா ரங்கசாமிக்கவுண்டன் ஏடு 


வியாதிகளின் வரலாறும் 

குணமும் 


திரைகட லுலகி லுள்ள 

திரண்ட நூல் யாவும் பார்த்து 
வகையொறு பிணியின் கோர்வை 

வகுப்படி நாராய்ந்து 


08 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


மாமிசத்தைப் பற்றிய சுரகுணம் 


அதிகமாய் சுரமடிக்கும் 

சுவாசங்காணும் 


காலம் : 


1939 வருஷம் தண்டபாணி தேசிகர் துணை . கலியுகாதி 5041 - ல் பிரமாதி வருஷம் 
புரட்டாசி மாதம் 9 -ந் தேதி திங்கட்கிழமையன்று இது எழுதியது . 


போத்தம் பாளையம் நாமக்கவுண்டன் மகன் ரங்கசாமிக்கவுண்டன் ஏடு . 


சிவய நமா 


குறிப்பு : 


இதில் , பீனிசவகை 8 - க்கும் குணம் , காச்சலின் விபரம் , சிலேத்தும சுரக்குணம் , 
வாதசிலேத்தும சுரம் சன்னிவாத சுரகுணம் , உட்சுரக்குணம் , மந்தசுரகுணம் முதலான 
தலைப்புகள் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 2496 


சுவடி எண் : 1314 - a 


தேரையர் வைத்தியம் 


100 


ஏடுகள் : 42 கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 161x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : தேரையர் பொருள் : மருத்துவம் & 
சோதிடம் நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிறப்புப் பாயிரம் , ஸ்துதி , கலிவிருத்தம் 


திறுவி நாயகன் றென்கை லாசத்தில் 
அறுமையா யெனக்கன் றுரைத்தபடி 
வருமையில்லா வைத்திய நூர் சொல்லக் 
குருமுனி பாதங்கொண்டு துதிசெய்வாம் 


குருமுனி - அகத்தியர் 


58 - வது தொகுப்பு 


309 


முடிவு ; 


மந்தன் 


- 


சனிக்கிழமை 


வசமதாய யிந்தநூ நூறும் 

வாகுடன் பார்த்த பேர்கள் 
நிசமுள்ள வைத்திய னாவார் 

நெடும்டவி யுள்ளோ ரெல்லாம் 
திசைமுக னருளால் சொன்ன 

தேரையன் மருந்து கொண்டோர் 
புசபல மிகவுண் டாகி 

புவிதனில் வாழ்வார் ( தாமே ) ! 


- 


100 


திசைமுகன் 


பிரமன் 


முற்றிற்று 


தேரையர் ............ வைத்தியம் 


100 


முற்றும் 


காலம் : 


( முகப்பில் ) 

கலியுகாதி 5046 - ல் பாற்திப வருஷம் வைகாசி மாதம் 11 - ம் தேதி வியாழக்கிழமை 
எழுதி முடிந்தது . 

இது எழுதியது ராமக்கவுண்டன் மகன் ரங்கசாமிக் கவுண்டன் போத்தம் பாளையம் 
இதை யார் எடுத்தாலும் ஷை யாரிடம் கொடுக்க வேண்டியது . இல்லாவிடில் தோசம் 
வரும் . 

குருவே துணை 


குறிப்பு : 


நடுப்பகுதி எலிகடித்துள்ளது போல் உளது . 

இதில் நூற்பயன் , வாத பித்த சிலேத்தும சுரங்களின் தொகுப்பு , அறுபத்தினாலு 
சுரத்துக்கும் பூபதிக் குளிகை , சுர விரோசனம் வாய்வு 80 க்கும் கிறுமி விழ மருந்து 
மாந்த சவலைக்கி , பாம்புகடி தீர மருந்து . பெரும்பாட்டுக்கு , 

பெரும்பாட்டுக்கு . ஆண்பிந்து தம்பனம் , 
நரம்பு சிலந்திக்கு மருந்து வசிய மை முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


* 288 


310 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசைஎண் : 2497 


சுவடி எண் : 


1314 - 


வைத்தியத்திரட்டு 


ஏடுகள் - 70 ( 43-112 ) கி . எண்ணிக்கை : 1300 

அளவு : 161X3 செமீ . 
பக்கத்திற்கு : 6 - 8 வரிகள் ஆசிரியர் : அறியக் கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஒறுத்தலை வலிக்கு 


சமுத்திரப்பளம் பெறுங்காயம் 
சமனிடையாய் பொடித்துப் 
பொட்டணங்கட்டி முலைப்பாலில் 
துவைத்து நாசியில் நிறக்க நசியமிட 
2 , 3 , வேளை தீரும் 


முடிவு : 


அசுவகெந்திவேர் இந்துப்பு கடுக்காய் 
இவைகள் 8 ரூபாயிடை சகலவியாதிக்கு 
மெழுகுபதம் 


காலம் : 


93 - ஆம் ஏட்டின் பின்புறம் . 


நந்தன வருஷம் பங்குனி மாதம் 19 - ம் தேதி எழுதி முடிந்தது இந்த ஏட்டை ஆற் 
எடுத்தாலும் உடையார் வசம் கொடுக்கவும் . கொடாவிடில் பெரும் பாவம் ஏற்படும் . 
ரங்கசாமிக் கவுண்டன் பொத்தம் பாளையம் ஷயார் எடு . 


குறிப்பு : 


இதில், பஞ்சதீபாக்கினி லேகியம் , மன்மத சிந்தாமணி லேகியம் , கசாயவகை , 
சன்னி எண்ணெய் , தாம்பிர குரிகை , சிறுபிள்ளைகள் பெறுக்க நெய் , அசுவாதி சூரணம் 
பெரும்பாட்டுக்கு லேகியம் மாணிக்க கிறுதம் , யூனானி செந்தூரம் கபால வாதத் 
துக்கு , மற்றும் பல தலைப்புகள் உள்ளன . நல்ல மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . எழுத் 
துக்கள் தெளிவாக உள்ளன . 


* * * 


311 


18- வது தொகுப்பு 


வரிசை எண் : 2498 


சுவடி எண் ; 1315 - a 


புலிப்பாணி வைத்தியம் 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 180 

அளவு : 20x3 செ.மீ. 
பக்கத் ற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பார்வைக்காக மருந்து 


தானேதான் யின்னமொன்று சொல்லக் கேளு 

தயவாளு காட்டுடைய சீரகத்தினுட இலையைத் தானே 
வானே தான் கசக்கியதை தடவும் போது 

வளமான வொழபில்லி யெரிவு வீக்கம் 
கோனே தான் மேலேரின் ஊது பில்லி 

குணமாகும் பார்வைமுதல் திஷ்டி தீரும் 
ஆனேதான் போகருட கிடாட்சத் தாலே 

அள்பாகச் சொல்லி வைத்தேன் புலிப்பாணி யாமே ! 


முடிவு : 


ஆச்சப்பா கழுதைப்பால் துட்டிடைதான் ரெண்டு 

அடவான யிஞ்சிச்சார் துட்டிடைதான் விட்டு 
பாச்சப்பா சக்கரைதான் துட்டிடைதான் போட்டு 

பாங்காக பற்பமது களஞ்சி போட்டு 
யேச்சப்பா குடுத்து விடு யிருவேளை யெழுந்த 

பித்தம் பயித்தியமும் பிறமை யேவல் 
போச்சப்பர தேவதைகள் யிடும் பூத பில்லி 

வைப்புமூதல் தீருந் தானே ! 


- 4 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சுவடியில் தலைப்பு இல்லை . முதற்பாட்டு கொண்டு தலைப்பிடப்பட்டது . 

இதில் சூனியங்களுக்கு புகை , சாந்தி விபரம் வியாதிக்கு , நல்லயுத்தி , சூனியங்கள் 
தீர்க்க எண்ணெய் , மூலத்துக்கு மருந்து , பயித்தியத்துக்கு , யேவல் பயித்தியம் முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


312 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2499 


சுவடி 


எண் 


: 13 ) 5-5 


கருவூரார் பாடல் 


ஏடுகள் ; 10 ( 9-18 ) கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 20x3 செமீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : கருவூரார் பொருள் : பருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


உரைக்கிறேன் மறைப்பதனை சித்திரமாக 

உலகத்தோர் பிழைப்பதற்கு கருவை யெல்லா 
தெரைக்குறேன் சிவஞானந் தங்கித் தானால் 

சித்திமுத்தி ரெண்டுமுண்டா பாறு பாறு 


முடிவு : 


பூவனா மாட்டவகை யோகி யாக 

அப்பனே சினக்கியானந் தங்கித் தானால் 
தேவனாங் கருவெல்லா மொளிக்க யில்லைத் 

தியானிப்பார் வாலைதனைச் சொல்வான் பாரே ! 


- 27 


வாலையம்மாள் துணை செய்யவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 434 - djD 955 கருவூரார் சூத்திரம் போன்றது . 


*** 


வரிசை எண் : 2500 


சுவடி எண் : 1315 


புலிப்பாணியார் பாடல் 


ஏடுகள் : 11 ( 19-20) கி. எண்ணிக்கை : 50 

அளவு : 2003 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


213 


118 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஓதமடா யின்னமொரு கருவைக் கேளு 

ஒளிவாகக் கரு நாழி பச்சை நாவி 
வாதமடா யூர்தனிலே காத்து வாக்கில் 

வளமான எருவடிக்கிப் பத்து போடு 


( முடிவு : 


"வருந்தியதன் விபூதி தன்னை மேலே போடு 

வருகுமடா ஆவேசம் மகிழ்ந்து கேளு 
பொருந்தியவள் மருதினத்தில் மருந்து வேண்டாம் 

போகுமடா ஆடியது புதுமை தானே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பேய் பிசாசு பிடித்தவர்களைக் குணப்படுத்தும் வகை கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 2501 


‘ சுவடி எண் : 1315d 


கொங்கணர் கற்ப முறை 

- பத்து 


ஏடுகள் : 34 ( 20-23 ) கி . எண்ணிக்கை 100 

அளவு : 20x : செ .. 
பக்கத்திற்கு : 4-8 வரிகள் ஆசிரியர் : கொங்கணர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முத்திகொண்ட வேதாந்த நந்தி யீசன் 

மூலாதா ரத்திருந்த கிணேசன் பாதம் 
பத்திகொண்ட சித்தாந்தம் நாதாந் தத்துள் 

பாவியே விந்துவுறும் போக நாதர் 


முடிவு : 


தேனான மன மொருமை யான தாலே 

தேவியங்கே சுழினையிலே ஒளிபோலே நின்றாள் 


3.4 


தமிழ்ச் சுவடிகளின் 


மானான பெண்மயக்கம் மாண்டு தானால் 

வாச்சுதடா கற்பத்தின் வரிசை கேளே ! 


10 . 


வாலையம்மாள் துணை செய்யவும் 


ஓம் சிவமயம் 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நாற்பத்து முக்கோணத்துக்கும் அட்சர விபரம் முதலியன கூறப்பட்டுள்ளன 


பின் ஏட்டில் : ஓம் 


மெய்யினில் வெண்ணீருடன் காதினில் குண்டல வெளி முகமும் 
செய்யமெய்ஞ் ஞானிகள் வந்து வணங்கு னின்றிருவடிக்கே 
கய்யினில் சலம் பாசக் கயறு கருநாய் பிடிக்க 

வய்யக மதிகம் வருவாய் சொற்ன்ன வயிரவனே ! 
என்ற பாடல் ஒன்றுளது . 


* 


வரிசை எண் : 2502 


சுவடி எண் : 1315 - S 


அகத்தியர் 


- 9 


எடுகள் : 3 , ( 24-27 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 20X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 4-- வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக : 


பூரணமாய் நின்றசுழி முனையே காப்பு 

பொதிகைமுனிக் கருள் கொடுத்தோன் பாதங்காப்பு 
வாரணிந்த முலையாள் தன் பாதங்காப்பு 

மகாகோடி முனிவர் சித்தர் பாதங் காப்பு 
தாரணிந்த கரிமுகவன் பாதங் காப்பு 

தப்பாமல் சொல்லுகிறேன் மகாலிங் கய்யா 
பேரணி போல் முழங்கிவரும் ஒன்ப துக்குள் 

பெருநூலுங் குருநூலுங் காப்புத் தானே 


- 


18 வது தொகுப்பு 


முடிவு : 


மேல்ப்பாரும் பிழைக்கவல்லோ யிதனைச் சொன்னேன் 

இதைப்பழித்தா லிடிவிழுகும் பெருவயறு மாவான் 
பொல்லாத நோய்கள்லரும் புழுத்துச் சாவார் 

புலையனைப்போ லென்னாளும் திரிவான் மட்டை 
நல்லமிங்கி லிதுவென்று பார்த்தாயானால் 

றாயனைப்போ லேயிருந்து நன்மை சேர்வார் 
சொல்லாத வித்தையெல்லா மிதுவே சொன்னோ 
சூட்சமடா ஒன்பதுக்குள் னுணுக்க முற்றே ! 


திருச்சிற்றம்பலம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கற்பத்தின் வகை , மருந்து முதலியன் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2503 


சுவடி எண் : 1315 


அகத்தியர் 


8 


ஏடுகள் : 2 (27-29 ) எண்ணிக்கை : 100 அளவு : 20x3 செமீ 
யக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருந்தவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிவவ்வசி வங்அங் நங் கென்று திரும்பவே 

அங்கிலியு மங்கென்றோது சரிதையோடு 
கிறுகையது ஞானமப்பா தப்பாதே ஓங்கிலியும் 

உவ்வென்றோதும் பரிகமுடன் பூரணத்தி லியங்கும் 


முடிவு : 


வறியார்க ளிதுமுன்றுஞ் செத்தோர் சித்தன் 

வளியறியார் மூடரென்ற கழுதை மாடு 
ஒளியாகுஞ் சோதிமணி யிதுவே யாற்கு 
முயர்வைத்த நாகமணிக் கிரீடந் தானே 

திருச்சிற்றம்பலம் 


8 


P 


தமிழ்க் சுவடிகளின் 


சவம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் மந்திரங்கள் , மருத்துவத்துடன் கூறப்பட்டுள்ளன . 


இது எமது சுவடி எண் 248 • g D 438 , எண் 347 - m / D_688 , எண் 514 / D 11114 - ன் 


வேறாயது . 


வரிசை எண் : 2504 


சுவடி எண் : 1315 - g 


சுந்தரானந்தர் ஞானம் 


எடுகள் : 9 ( 30-39 ) கி , எண்ணிக்கை : 300 

அளவு : 20x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சுந்தரானந்தர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூரணமு மாதராம் புலனுஞ் சூட்சம் 

பொறியறிந்து சுழியில் நின்ற அய்யரி பாதம் 
காரணமாய்ப் போற்றி செய்து அசைவை நீக்குக் 

கண்ணொளியால் விண்ணொளியைக் காண வேண்டி 


முடிவு ; 


மானென்ற ததின்மேலே ருத்திர லோகம் 

மைந்தனே வட்டமிட்டு நடுவைங் கோணத் 
தானென்ற ததினடுவே முக்கோண மப்பா 

தருவாக யிதினடுவே சிங்கென் றுணே ! 


29 


சற்குருபாதந் துணை 


காலம் : 


இல்லை 


8 -வது தொகுப்பு 


குறிப்பு : 


தத்து வங்கள் . மந்திரங்கள் , அட்சரங்கள் இதில் பேசப்படுகின்றன . 


இதன்பின்னர் , அயபற்பம் , காந்தபற்பம் , வெள்ளீயபற்பம் காரீய பற்பம் , கல்னார் 
பற்பம் , விஞ்சை அறுகோண விபரம் , சன்னிக்கு முதலான தலைப்புகளைக் கொண்ட 
7 ஏடுகன் சக்கரங் களுடன் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 


2505 


சுவடி 


எண் 


. 


1316 


மாட்டு வாகடம் 


ஏடுகள் : 51 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 20x3 செமீ . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க 


குருவே துணை 


......... 


ஐந்து கரத்தனை 

போற்றுகின்றோமே ! 
கந்த வேளைக் கடவுளை றந்தவா 
முந்தவேளை யெரித்த முழுமுதல் - எந்தவேளையி 
லெப்படி யாகுமோ அந்த வேளையி 
லப்படி யாகுமே , 

மாட்டுவாகடம் 


புண்ணுக்கு எண்ணெய் 


சூரியனுதையத்தில் எரும்பெடுத்த மண்ணை 
மூன்றுதிரம் வலமாய்வந்து வாய்பேசாமல் 
ஒருபிடி மண் , பொரும்பியிலை நாலஞ்சு 
மெண்ணு , மாட்டை மூணுதிரம் வலமாய் வந்து 


முடிவு : 


தவளை நோயின் குணம் 


நாலுகாலும் வீங்கும் குளம்பு நீளும் 
கணைக் காலுக்கும் கீழே நாலுகாலுக்கும் 


318 


தமிழ்ச் சுவடிகளின் 


கீழே தவளைச் சூடு போடவும் 
சூடு 0000 இப்படிப் போடவும் . 


குருவேதுணை 


ஓம் சரவண 


ஓம் 


கணேசாய நம 


மாட்டுப்பண்டிதம் மூற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ஆனைக்கருவைக் கொண்ட மாடு , எருமை , முண்டி கைச் சிலைகொண்ட 
மாடு , முகச்சிலை கொண்ட மாட்டின் குணம் பக்கச்சிலை 

பக்கச்சிலை கொண்ட பசுவுக்கும் 
எருமைக்கும் நெஞ்சு சூலை கொண்ட மாட்டுக்கும் எருமைக்கும் , பிச்சுதோசம் கொண்ட 
பசு எருமைக்கு . ஊது நோவு கொண்ட பசு எருமை , நல்ல பாம்பு கடித்தால் சுட்டு நாளி 
கொண்ட பசு எருமை , மாடு கண்ணுப் பார்க்க , கை முலை கரக்க மருந்து , விஷம் 
தீண்டின குணம் , அடைப்பானுக்கு மருந்து . முதலான பல தலைப்புகள் , சூட்டு அடை 
யாளம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


2506. 


சுவடி எண் : 1317 - a 


இருளப்பன் மந்திரம் 


டுகள் : 9 

கி . எண்ணிக்கை : 

100 

அளவு : 20x21 செ.மீ 
பக்கத்திக்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது. எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அரிஓம் நமசிவாய அரிஓம் லிங்கா நம 
சிவாய அரிஓம் சிவா நம சிவாய 
அரிஓம் சிவலிங்கா நமசிவாய 


8 - வது தொகுப்பு 


319 


படிவு : 


அய்யராணை போச்சு குருவாணை போச்சு 
குருவாசாரியாராணை போச்சு 
என்னையும் உன்னையும் வகுத்த பரமேசுபரறாணை 

பூந்திறங்கிப்போ 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தேளுக்கு , தலைவலிக்கு , எழுநாயறுக்கு . சருவவீக்கத்துக்கு திட்டி , ஏறுவை 
பில்லி , சூனியம் வஞ்சினை, ஒடி கொப்பளத்துக்கு மந்திரம் , பிள்ளைப் பிணி நூற்றெட் 
டுக்கு வீசவும் முதலான மந்திரங்கள் உள்ளன . 


**** 


வரிசை எண் : 2507 


சுவடி எண் 


13 7-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 22 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 19x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை ! முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கக்ம் : 


இச்சிப்பட்டை ஆவாரம்பட்டை 
தாளைவிழுது நெல்லிவத்தல் 
கத்தாளைவேர் வேப்பவேர் 
விலாம்பிச்சம்வேர் இதுவகை 
யொன்றுக்குப் பலம் ரெண்டு கூட்டி 


முடிவு : 


தயிர் வெள்ளாட்டு உப்புக்கண்டங் 
கூட்டவும் , நாலு நாளைக் கொருக்கால் 
முழுகவும் 


தமிழ்ச் சுவடிகளின் 


கா :ெ 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , புண்ணுக்கு எண்ணெய் , அரையாப்புக்கு எண்ணெய் , நட் சேத்திரத்தில் 
மகா திசை பெரும்பாட்டுக்கு நெய் , உ திரம் நிற்க முதலான பல மருந்துகள் கூறப் 
பட்டுள் ளன . 


வரிசை 


ச எண் 


2508 


கவடி எண் : 1318 


மாட்டு வாகடம் 


எடுகள் : 61 ( 1,2 .ஏடுகள் இல்லை ) கி . எண்ணிக்கை : 800 அளவு : 1932 செமீ 
பக்கத்திற்கு : 5 - 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


பொருள் : மருத்துவம் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


சிசாக்குக்கு மந்திரம் 


நந்தியீசன் நடுவழி சென்று 
மருந்திப் பசியால் பூவைத்தின்று 
தொந்தி குலுங்க சொக்கிக் கிடக்கிறாள் 
வந்த மனுஷன் வாங்கி நீர் குடிக்க 
எந்த யாளும் ஈசுபர னாணை 


முடிவு : 


வாலுவரைக்குந் தடியில் நீவ 
சகல பிணியும் சொக்கு முதலானதும் 
நீங்கு மிப்படிச் செய்யவும் 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 

இதில் , பசு , எருமை மாடுகளுக்கும் நோய் , முதலானதுகளுக்கு மருந்து மாந்தி 
ரீகம் . முதலானவை - ள் கூறப்பட்டுள்ளன . 


18 வது தொகுப்பு 


321 


வசை எண் : 


2509 


சுவடி எண் : 1319 . 


வைத்தியக் கோர்வை 


ஏடுகள் : 259 
பக்கத்திற்கு : 6-7 வரி : 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 24x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவேதுணை . 
ஆனைமுகம் ஆறுமுகம் அமபிகை பொன்னம்பலவன் 
ஞானகுரு வாணிபதம் 

நாடு 


கைமுறை பாக்கெட் வைத்தியம் 


ஆதியெனும் பராபரமே சின்மயமே போற்றி 

அண்ட ரண்ட நிறைந்த நிற் குணமே போற்றி 


+ 


+ 


கோனனைய குருமுனிகள் பாதம் போற்றிக் 

கூறுகிறேன் வயித்தியத்தின் கோர்வை தானே ! 


முடிவு 


குங்குமப் விராக , 2. கோறோசனை விராகன் 3 . 
முலைப்பாலிலாட்டி குன்றியிடை குளிகை அனுபானங்களிலிட 
சகல சந்நிசுரம் வாந்தி நீங்கும் . கடின பத்தியம் 


சிவமயம் 


காலம் : 


கலியுகாதி 5040 யிதன்மேல் செல்லா நின்ற வெகுதானிய வருஷம் புரட்டாசி மாதம் 
13 - ந் தேதி வியாழக் கிழமை சித்தயோக தினத்தில் இந்த கைமுறையை பழைய பிரதியி 
லிருந்து புதுப்பிக்கப்பட்டது . 


இது பூராவும் எழுதியவர் அவனாசி தாலுக்கா கஸ்பா போத்தம் பாளையத்தி 
லிருக்கும் ராமக் கவுண்டன் மகன் ரங்கசாமிக் கவுண்டன் ஏடு . எடுத்தவர் பார்த்துவிட்டு 
உடையார் வசம் கொடுக்கவும் . இல்லாவிட்டால் பாவம் . 

சிவமயம் 


இதன் பின்னர் அட்டவணை எழுதிய ஏடொன்றுளது . 


21 


322 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , வைத்தியத் திரட்டு ஆகும் . இதில் கண் நோவுக்கு , காதில் சீழ் வடிதலக்கு 
மருந்து , கண் இமை தடிப்பு , கரிப்பு , பேதி வகைகள் மற்றும் ப . விதமான நோய்களுக்கும் 
மருந்துகள் ஏராளமாகக் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2510 


சுவடி எண் : 132 ) 


செய்முறை பாக்கெட் வைத்தியம் நாடி பரிச்சிக்கும் 

விதம் முதலியன 


ஏடுகள் : 140 கி . எண்ணிக்கை : 2500 

அளவு 241x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் , சோதிடம் 
நிலைமை 1 

முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


செய்முறை பாக்கெட் வைத்தியம் 

பதினெண்மர் துதி 


கற்றாலு ஞானக் கருத்தறிந்தோர்கள் கமலபதம் 
பெற்றாலுஞ் சித்தி பேரின்ப கல்வி.பிறவாமுத்தி 
வைத்தாலும் வெற்றி மறுவியவர் பதம் 
வணங்கவும் யான் சித்தாதி சித்தர் பதினெண்மர் 
தந்த திரவியமே 


நாடி பரிச்சிக்கும் விதம் 


கையைப் பிடித்து நெட்டை வாங்கி 
பெறுவிரல் பக்க மகா விறுக்கும் 


முக்கிய குறிப்பு 


வைத்தியர் வியாதியஸ்தனுக்கு 
மருந்து கொடுக்குமுன் அவர் 
வயதையும் தொழிலையும் நோய்உண்டாகிய 
காலத்தையும் 


18 - வது தொகுப்பு 


323 


முடிவு : 


பால வாயுவு கண்ட சூலை , அண்டவாய்வு , கன்னப்புற்று மகோதரம் , விக்கல் 
அதிசகாம் இதுகள் யாவுந் தீரும் . நாடி வலுக்கும் தாது புஷ்டியுண்டாம் , பத்திய 
மில்லை பழையதாகபாகாது . 

சிவமயம் 


காலம் : 


( முதல் எட்டில் ) 

கபி புகாதி 5 ) யிதன் மேல் பார்த்திப வருஷம் வைகாசி மாதம் 17 - ந் தேதி 
புதன்கிழமை எழுதியது போத்தம் பாளையம் ராமக்கவுண்டன் மகன் வைத்தியம் 
ரங்கசாமிக் கவுண்டன் செய்முறை பாக்கெட்டு வைத்திய ஏடு . இதை யார் எடுத்தாலும் 
ஷயாரிடம் கொடுக்கவும் இல்லாவிடில் சிசுகத்தி தோசம் அடைவார்கள் . 


குறிப்பு : 


இதில் , ஸ்திரி புருஷர்க்கு நாடி பார்க்கும் விதம் , பித்தத்தின் 

விதம் , பித்தத்தின் குணம் , சிலேத்து 
மத்தின் குணம் பூபதிக்குளிகை பச்சைக் கற்பூரக் குளிகை, மலபந்தத்துக்கு முத்து 
லேகியம் , வில்வாதி தைலம் முதலான வைத்தியங்கள் எளிய முறையில் கூறப் 
பட்டுள்ளன 140 - ஆம் ஏட்டிலும் மருந்து கூறப்பட்டுள்ளது . அட்டவணை , படலங்களின் 
பெயர் , பக்க நம்பர் துடர்ச்சி நம்பர் முதலானது எழுதிய ஏடொன்றுளது . 


வரிசை எண் : 2511 


சுவடி எண் : 1321 - a 


அகத்தியர் வைத்திய சாத்திரம் 


ஏடுகள் : 2 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 80 

அளவு : 24x3 செமீ . 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 580 • d / D 1198 போன்றது . 


324 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2512 


சுவடி எண் 


1321-6 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 72 

கி . எண்ணிக்கை 1400 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 24x 3 செமீ . 
பொருள் : மாந்தீரீகம் 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


வராகி தோத்திரம் 


ஓம் துர்கா பகவதி சுந்தரி மாயி 
நற்காமேஸ்வரி நாரணிசூலி 
மாதங்கி சடங்கி மத்த மாதங்கி 
ஒதுங்கா தசூலி ஓன்மத்த பயிரவி 


முடிவு : 


பெண்ணையில் கலக்கி அடுப்பு ஏத்தி 
மொளுகு பதந்தில் இரக்கவும் 
தீரும் வியாதி காசி இருமல் எல்லாம் தீரும் 
ஒருநாள் விட்டு ஒரு நாள் முழுகவும் தீரும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் பலவிதமான மந்திர யந்திரங்கள் காணப்படுகின்றன . 


* * * 


வரிசை எண் : 2513 


சுவடி எண் : 1322-3 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 50 

அளவு ! 24x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


18 - வது தொகுப்பு 


325 


தொடக்கம் : 


கடவுள் துணை 
பாலையானந்த சுவாமிகள் 

அறுசீர்கழி நெடிலாசிரிய விருத்தம் 
முச்சுட ராகி யொன்றாய் 


முடிந்த தோர் சோதி பாதம் 
அச்சுத னயனுங் காணா 

அகண்டமா யளவில் லாத 


முடிவு : 


துப்ய கனியுமென மதுரம் விளைந்தொழு பாடற் 

கவிதை பொழிவது கயிலைக் கடவுள் வாழ்வே 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


உதிரி ஏடுகள் 3 உள்ளன . 


வரிசை எண் : 


2514 


சுவடி எண் : 


1322 - b 


8 


- 


அகத்தியர் சிவ குளிகை 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 24x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

5-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
லைமை : 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் , 


நின 


மிகப் பழுது 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 514 / D 1114 போன்றது . 


- 00 


318 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2515 


சுவடி எண் : 1322 - c 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 60 

கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 4- 6 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 

24x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அலி மாட்டு மை 


பொருளான பூரணமா யிருந்த சூட்சம் 

புகலார்கள் நாதாக்கள் சொல்லக் கேளு 
அருளான மாடாடு பெண்தா னப்பா 

அலியாகப் பிறந்திருக்கும் சிகத்தி லப்பா 
மருளாம வதினுடைய குளப்பு நாலும் 

அவில்போலே அளவாய்ச் சீவி னாளி 
வெருளாமல் கொம்பதிலே யுளக்குச் சீவி 

மேலாக அவையுளக்கு கலந்திட் டேதான் - 1 


முடிவு : 


ரெண்டு ரூபாயிடை மொளகு 
இரண்டு ரூபாயிடை யேலம் 
இரண்டு ரூபாயிடை கடைமருந்தெல்லா 
பாசுவாள் விட்டு அ.ை.......... 


.... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பலவிதமான மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


*** 


18 - வது தொகுப்பு 


327 


வரிசை எண் : 


2515 


சுவடி எண் : 


1323 - a 


அகத்தியர் சிவ குளிகை 


8 


ஏடுகள் 5 ( 2-5 கி , எண்ணிக்கை : 100 

அளவு 1 231x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை முற்று முளது 

எழுத்து : தமிழ் . 


: 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 514 | D 1114 , சுவடி எண் 1322 - b போன்றது . 


இதன் பின்னர் பெரும்பாட்டுக்கு மருந்து எழுதிய 7 வது ஏடு உள்ளது . 


வரிசை எண் : 


2517 


சுவடி எண் : 


1323.6 


ஊழிக் காத்து 


ஏடுகள் : 7 ( 8-14 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 23113 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 465 - a / D 1030 போன்றது . 


* * * 


வரிசை எண் : 


2518 


சுவடி எண் : 1323 - C 


சுரத்துக்கு ஆறுமுக கிஷாயம் 


ஏடுகள் : 1 ( 15-16 ) கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 23 } x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : சுப்பிரமணியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை ! .முற்றற்றது எழுத்து : தமிழ் 


328 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


பாரப்பா கும்பமுனிக் குபதே சித்த 

பரிவான ஆறுமுகக் கிஷாயஞ் சொல்வேன் 
கூரப்பா சொல்லுகிறேன் கேளுகேளு 

கெடிதான நிலவேம்பு பற்ப டாகம் 


முடிவு : 


சூடிய மணித்தக் காளி 

தூதளை பிரமி கொன்றை 
ஆடிய கழனி யோடு 

அமுக்கிலாஞ் சூரி பாகல் 
நாடிய எட்டுச் சாறு 

நரிநெய்யில் வைத்து நக்க 
தாடியும் பிள்ளையுண்டாம் 

பிராய முத்தருகு மென்றே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


சுரத்தினை உடன் போக்கக் கூடிய கிஷாயம் கூறப்பட்டுளது . 


*** 


வரிசை எண் : 2519 


சுவடி எண் : 1323 - d 


அகத்தியர் பாடல் 


5 


ஏடுகள் : 2 ( 16-18 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 23 x 3 செமீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆகமாய் தெட்சணா மூர்த்தி சொன்ன 

அப்பனே முறிவுவகை என்ன வென்றால் 
பாகமாய் நாவிபா ஷாணந்தான் 
பாங்கான ஊமத்தை சேறாங் கொட்டை 


3 - வது தொகுப்பு 


13.29 


முடிவு : 


தேமப்பா நாவப்பழ முறிவ தாக 

செப்புகிறேன் நெல்லிச்சார் கடுக்காய்த் தூளே 
தாமப்பா குளிர்ந்த சலங்கு டிக்க 

சாடியே போகுமடா அஞ்சு முற்றே ! 


5 


சிவமயம் 


தெண்டாயுத பாணி துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 236 - i / D 401 , எண் 267-0D 479 - ன் வேறாயது . இதில் 
ஷ முறிவு மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 
இதன் பின்னர் பச்சைக் கற்பூர வைப்பு எழுதியுள்ளது 19 - வது ஏடு . 


* * 


வரிசை எண் : 2520 


சுவடி எண் : 1323 - e 


அகத்தியர் பாடல் 


கெற்பக் கோள் 


ஏடுகள் : 8 ( 20-27 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 23X3 செமீ 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை ; பழுது 

முழுமை : மூற்று முளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 317 - m /D_591 போன்றது . 


330 ) 


தமிழ்ச் சுவடிக பின் 


வரிசை எண் : 


2521 


சுவடி எண் : 


1323 - f 


கொங்கணர் பாடல் கருக்குளிகை --8 


ஏடுகள் : 5 ( 28 32 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 23X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

5-6 வரிகள் ஆசிரியர் : கொங்கணர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பாடுகிறேன் பார்வைக்கி அய்ங்கரனே காப்பு : 

பரிவான சின்மயத்தின் பாதங் கப்பு 
நாடுகிறேன் சித்தருட பாதங் காப்பு 

நாதாந்த மனோன்மணித்தாய் பாதங் காப்பு 


முடிவு : 


சேறடா கருக்குளிகை சித்தர் தானுந் 

திரமாக நூல்களிலே சொல்ல வில்லை 
வாரடா எட்டுக்குள் கருக்குளிகை யாகத்தானும் 

மைந்தனே அடக்கமே ஆச்சே முற்றே ! 


---- 


கொங்கணர் கருக்குளிகை எட்டு பாட்டு 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

சகல வியாதி நீங்கவும் , பில்லி சூனியம் அகல்வும் இக்குளிகை பயன்படும் என்று 
கூறப்படுகிறது . 

கடைசி ஏட்டின் பின்பக்கத்தில் கடி அட்டவணை எழுதப் பட்டுள்ளது . 


இருமலுக்கு மருந்து எழுதிய ஒரு ஏடு இதன்பின் உளது . 


A 


18 - வது தொகுப்பு 


33IL 


வரிசை எண் : 


25 : 2 


சுவடி எண் : 1323 


மச்சமுனியார் பாடல் 


8 


ஏடுகள் : 5 ( 34-38 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 2313 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : மச்சமுனியார் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பூரணமாய் நின்றபரா சத்தி பாதம் 

போற்றி செய்தேன் தாயேஉன் பாதங் காப்பு 
காரணமாய் மானிடர்கள் பிழைக்க வேண்டி 

சதாசிவனை மனுகேட்டு மருந்து சொன்னோம் . 


முடிவு : 


மாளப்பா பெருநூலி லலைய வேண்டாம் 

மைந்தனே சிறு நூலை புளிப்பாறு 
வாளப்பா மானிடரே சுறுக்காய்ச் சொன்னேன் 

வகைதுகையாய் மச்சமுனி பாடல் முற்றே ! 


F 


மச்சமுனியார் பாடல் எட்டு பாட்டு 


எழுதி முகிந்தது 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , உபதேசம் , சாபநிவர்த்தி தீட்சை முதலியன் 

முதலியன் கூறப்பட்டுள்ளன . 
பக்கத்தில் குழந்தைக்கு கீரிப்பூச்சிக்கு மருந்து சொல்லப்பட்டுளது . 


கடைசி 


** 


தமிழ்ச் சுவடிகளின் 


ரிசை எண் : 2523 


வ 


சுவடி எண் : 


13.23 1 


திருமூலர் பாடல் 


ஏடுகள் : 2 ( 38-39 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 23 , x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு ; 4- 6 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் பொருள் . மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


கிரந்திக்கு எண்ணெய் 


தாதாவே நந்தி தயவா யுரைத்த மொழி 
மாதாவே யென் தாயே மனோன்மணியே 
ஆதார மான அறுமுகத்தோன் பாதம் 
வேதாந்த பூரணமும் மெய்ப்பொருளுங் காப்பு 


முகவு : 


விணான வீணருக்குக் குடாதே யென்று 

விருதாவாய்ப் போகுமென்று யென்குருதான் சொன்னார் 
தானான மேகத்தில் பிறந்த ரோகம் 

சதாகுருவின் யென்வாயிலே தீரு முற்றே ! 


திருமூலர் பாடல் எட்டுப் பாட்டு 

கிரந்திக்கி யெண்ணை எழுதி முகிந்தது 


முற்றும் 


திருமூலர் முன்னிற்கவும் 


குருவே துணை 


சுவாமி லட்சிக்கவும் 


காலம் , 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , கிரந்தி எண்ணெயும் , தீரும் நோய்களும் கூறப்பட்டுள்ளன , 


18- வது தொகுப்பு 


333 


வரிசை எண் : 


2524 


சுவடி 

எண் : 1323-1 


நந்தி பாடல் - 8 


ஏடுகள் : 5 { 40-11 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 231 செ.மீ 
பக்கத்திற்கு : 4 - 6 வரிகள் 

ஆசிரியர் : நந்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : 

முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சீர்பெருகு மனோன்மணியென் மாதா வென்றுஞ் 

சிவன் தானும் பிதாவென்று அவருட சீசெெனன்றுங் 
கார்பெருகுந் திருமூலர் பிள்ளை யென்றுங் 
கைலா - போகர்தான் தமைய னென்றும் 


முடிவு : 


வாச்சப்பா நெய்யிலே பொரித்துத் தானும் 

மைந்தனே குளிகையது செய்து கொண்டு 
நாச்சப்பா போகந்தம் பனந்தான் கட்டு 

நலமான நந்தியுட பாடல் முற்றே ! 


நந்தி பாடல் எட்டுப் பாட்டு எழுதி முகிந்தது 


மூற்றும் 


( குரு பாதமே 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


விஷம் இறங்கக் குளிகை செய்முறை சொல்லப்பட்டுளது . 
இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய ஏடுகள் 3 உள்ளன . 


தாழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2525 


சுவடி எண் : 1323.j 


சவுரியார் குழம்பு 


ஏடுகள் : 10 ( 49-59 ) (50 வது ஏடு இல்லை ) 
அளவு : 23} x3 செ.மீ. பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 
பொருள் : மருத்துவம் 

நிலைமை : பழுது . 
எழுத்து : தமிழ் . 


கி . எண்ணிக்கை. : 200 

ஆசிரியர் : சவுரியார் 
முழுமை ; முற்றுமுளது 


தொடக்கம் ; 


சறுவேஷ் பறனார் சகலமும் படைத்த 
அறுமறை முனிவோர் யாவரும் பிழைக்க 
குறுபரன் சீஷசற் குழம்பு சூரணத்தை 
திறுவருள் என்றுஞ் சேவித்த பேர்க்கு 
விறுவினை நூத்தி எண்பது தீரும் . 


முடிவு 


எல்லா விசமும் யினங்கண்டு செய்தால் 
வல்லிருள் நீங்கும் வான் கதிர் போல 
நல்லோர் ............ நாடி ஆண் சொன்னேன் 
வல்லோர் உணர்ந்து மகிழ்ந்த முற்றே . 

குளப்பு முற்றும் 
தெண்டாயுத பாணி லட்சிக்கவும் 


குருவே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நோய்க்கு மருந்தும் , விஷங்களுக்கு மருந்தும் கூறப்பட்டுள்ளன . 
இதன் பின்னர் 2 ஏடுகளில் ஒரு சீட்டுக்கவி உளது . 


18- வது தொகுப்பு 


335 


வரிசை எண் : 


2526 


சுவடி எண் : 


1313 - ம் 


கும்ப முனி 


50 ( 16 ) சஞ்சீவி ரசாயனம் 


ஏடுகள் : 9 ( 7 -78 ) கி . எண்ணிக்கை : 200 அளவு : 2 : 1x3 

செ.மீ 
பக்கத்திற்கு : 4- 6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


ஆதியென்ற குருநாத னருளிச் செய்த 

றானபடி அண்டமெல்லாம் அடக்கிப் பாடி 
சோதிவடி வானவருள் கணபதியுங் கந்தன் 

சொல்ப்பெரிய நாதாக்கள் பாதம் போற்றி . 


முடிவு : 


வாமப்பா சதைவுடைப்பு நீர்சொரித்து 

வாங்காத கல்லடப்பு நீர்க் கடுப்பு 
போமப்பா நயத்தால் எழுந்த ரோகம் 

ஓடுமடா மண்டலத்தில் உறுதி யாமே ! 


-6 


அகஸ்த்திமுனி முன்னிற்கவும் 


காலம் 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 382- b / D 769 கும்பமுனி பெரு நூல் 51 - ல் ரசாயனம் 
என்பது போன்றது 


தாது நட்டம் , பாண்டு , சோகை முதலானதற்கு , மூலிகைகள் கடைச் சரக்குகள் 
சேர்ந்த மருந்து செய்முறை கூறப்பட்டுளது . 

இதன் பின்னர் 1 பாடல் எழுதிய உதிரி ஏடு ஒன்று உளது . 


335 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2527 . 


சுவடி எண் : 


1323-1 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 37 ( 80-124 ) (சில ஏடுகள் இல்லை ) 

கி . எண்ணிக்கை : 410 
அளவு : 231x3 செ.மீ. பக்கத்திற்கு , : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
முதலானோர் 

பொருள் : மருத்துவம் நிலைமை ; பழுது முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் , 


சிரநோய் , விழி நோய்களுக்கு மருந்து 


4 


8 


நெல்லிவற்றல் பலம் 
செஞ்சந்தனக் கட்டை பலம் 
நல்ல சந்தனக்கட்டை பலம் 
மஞ்சள் பலம் 


2 


முடிவு : 


எலிக்கடிக்கு நதியம் 


வாகைப்பட்டை விளயிலை 
இது ரெண்டையும் காடியில் 
பிசைந்து மூக்கில் நசியமிட . 
பனெட்டு எலிக்கடியும் தீரும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , செய நீர் , துருசுச் சுன்னீம் , காது கேளாததற்கு , பிரிவுக்கு சக்கரம் , வெட்டும் 
காயம் குத்துக்காயங்களுக்கு , அகத்தியர் கருமான சூத்திரத்தில் சூனியம் , கை கால் 
முடக்க அயச் செந்தூரம் முதலான பல தலைப்புகள் உள்ளன 


18 - வது தொகுப்பு 


337 


வரிசை எண் : 


2528 


சுவடி எண் ; 1323 - m 


அகத்தியர் கருமான சூத்திரம் 


எடுகள் : 20 ( 125.144 ) கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 23X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5- வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பில்லி . வஞ்சினை , சூனியம் மீள 


கறுமான சாத்தாவின் கோவில் வைத்த 

காரிய சூனியத்தின் குணமே தென்னில் 
சுறுபமது பூனைபோல நாய்போல 

சுரம்பிடிக்கும் கண்குழியும் கண்பஞ்சாகும் 


முடீவு : 


கூட்டிய எண்ணை தானும் 

குமுரவே வடித்துக் காச்சி 
நாட்டமாய் சிரசில் தோய்த்து 

செவியிலு நன்றாய் வாரு 
மேட்டியா யிருந்தி டாதே 

விட்டிட புகைதான் கேளு 
நாட்டில் வாழ் பன்றி விட்டை 

கருமயில் இறகு தானே ! 


-60 


தெண்டாயுதபாணி ரட்சிக்கவும் 


தேவி சகாயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மாந்திரீகம் , மருந்து முதலானதுகள் பேசப்படுகின்றன . 


22 


38 


தமி ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2529 


சுவடி எண் 


1323- ) 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 26 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 23 / x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தின்னது தின்னது போலவே கழிச்சலுக்கு 


பட்டையே எட்ட தாகும் 

பருத்த கெந்தக னால தாக 
திட்ட மாய் அவசுவ ரெண்டாம் 

திகழ்கொடி வேலிரெண்ட தாக 


முடிவு : 


இஞ்சி சித்தமுட்டி பேராமுட்டி 
சீந்திக்கொடி யெட்டு ஒன்றாக்கி 
கசய குடுக்கவும் . தாகம் தணியும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு ; 


இதில் , நாட்கவிதை பாடல் , நீர்க்கடுப்புக்கு , பிள்ளை பெற மாட்டாதற்கு எந்திரம் , 
தந்த வியாதி முப்பத்திரண்டும் போகும் சேத்தும கட்டுக்கு குளிகை , கெற்ப விப்புரு 
திக்கு , வாழாமல் இருக்கிற ஆணுக்கு , பெண்ணுக்கு , கிங்கார சிங்கி மாத்திரை முதலான 
பல மருந்துகள் உள்ளன . 


* * * * 


வரிசை எண் : 2530 


சுவடி எண் : 1324 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 60 

கி . எண்ணிக்கை ; 600 
பக்கத்திற்கு : 3-7 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


மிகப் பழுது 


அளவு : 271x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


319 


18 வது தொகுப்பு 


நொடகம் : 


இரணங்களுக்கு ஆர்கோதாதி எண்ணெய் 


ஆலம்பட்டை அரசன் பட்டை 
அத்திப்பட்டை சிச்சி 
புண்ணய விருச்சப் பட்டை உதியம்பட்டை 
கிளுவன் 

வேர்ப்பட்டை 


முடிவு : 


சிவமயம் : ருத்ர பஞ்சாட்சரம் 


காலனை வெல்ல ............ 
ஓம் சிவாய . அப்பிரம் பஞ்சாட்சரம் 
வாணி லாபமுண்டா 
ஓங்கிலியும் ஓம் நமசிவாய 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பிள்ளையில்லா மலட்டுக்கு , எழுவகை தோஷத்துக்கும் சதை அடைப்புக்கு 
கல்லு தெரிக்க , விரை வாதத்துக்கு மோகனம் , வாள்வு , வசீகரம் . பஞ்சதீபாக்கினி 
லேகியம் , பிள்ளை பெற மாட்டாதவளுக்கு , மாசுவிழ , செத்த பிள்ளைவிழ , செய்வினைக்கு , 
பாம்பு கடித்து அடக்கமானால் மருந்து . சந்தேகம் தெளிந்த பட.லம் , குரு உபதேசம் , 
குதிரைக்கு சூலைக்குட்டுக்கு , குதிரை கரிமசால் முதலியன உள்ளன . 


வரிசை எண் 


2531 


சுவடி எண் : 1325 - a 


மணி மந்திர வைத்திய சேகரம் 


ஏடுகள் : 248 கி . எண்ணிக்கை : 2:00 

அளவு : 2713 செமீ . 
பக்கத்திற்கு : 3-5 வரிகள் ஆசிரியர் : பதிணெண்போ 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


340 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆனந்த சருவு மாகி 

அருள் சதா சிவனு மாகி 
தானந்த விஷ்ணு வாகி 

சதுர்முக பிர்மா வாகி 
மோனந்த யானை யான 

முக்கண்ணன் பாதம் போற்றி 


வாணி துணை 


ரெங்கசாமிக்கவுண்டன் 


விநாயகர் காப்பு 


அணியாம் பதினெண்பேர் அறைந்த நூ லாய்ந்து மே 
மணியா மணிமந்த்ர வைத்திய சேகர , 
துணியாய்ப் பல்லோர்க்குந் துளங்கிடவே நாளுமே 
கணியா யுரைத்திடக் கரிமூவன் காப்படர ! 


முடிவு : 


சீந்தில்கொடி வகைக்கு பலம் 4. மிது வகை 1 ளை 
எட்டொன்றாய்க் கஷாயம் 3 நாள் 6 வேளை 
சாப்பிட இச்சா பத்தியம் சகலசுரந் தீரும் 


மணிமந்திர வைத்திய சேகரம் 


முற்றிற்று 


மீனாட்சி துணை 


காலம் : 


முதல் ஏட்டில் : 

யுவ வருசம் புரட்டாசி மாதம் 19 - ந் தேதி எழுதி முடிந்தது 
யாரும் பார்த்து கொடுக்கவும் , இல்லாவிட்டால் பாவம் 


ரங்கசாமி கவுண்டன் 


குறிப்பு : 


இதில் , வயித்திய ரியல்பும் குறியும் வியாதியின் வரலாறு , வாதத்தின் தொழில் 
பித்தத்தின் தொழில் , நாடி பார்க்கும் விதி , தோச நாடிகள் கூறுகின்றன , ஸ்பரிச 
லட்சணம் , லிங்கசுத்தி , வீரசுத்தி , சூடாமணி மாத்திரை, முத்து பற்பம் முதலான பல 
பயனுள்ள தலைப்புகள் உள்ளன . மிகச் சிறந்த சுவடியாகக் கருதப்படுகிறது . கடைசி 
பக்கத்தில் கருவங்க பற்பம் , நந்தீசர் ஞானம் எழுதப்பட்டுள்ளன . 

* * * 


18 - வது தொப்பு 


341 


வரிசை எண் : 


2532 


சுவடி எண் : 1325 - b 


விஷ்ணு சக்கரம் முதலியன 


ஏடுகள் : 9 ( 2.1) .267 ) ( இரண்டு பக்கமும் எண்கள் உள்ளன ) கி எண்ணிக்கை : 300 
அளவு : 27 x 3 செ நீ 

பக்கத்திற்கு : 5-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
பொருள் : மந்திரம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


விஷ்ணு சக்கரம் 


ஆதி பிந்து சாதிலிங்க மான தோறு நாயுரியும் 
சோதிமூலா தாரமுந் துலங்குகாந்த மனோசிலை 
நீதி நியபச் சாறுவிட்டு நேறுங் குன்றிடை நேரிடை 
பாதி மேனியாயிருந்த பாரளந்த சக்கரம் . 


முடிவு : 


சாரம் விராகனிடை போட்டு வென்னீர் சீக்காயிட்டு முழுகவும் முழுகின 
தினம் நித்திரை , வெய்யல் , புகை புளி , ஸ்திரீ போகமாகாது . 
கவுரியம் மன் பூசை செய்யவும் . இது கை கண்டது . 


சிவமயம் 


வெற்றிவேலுற்றதுணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , விஷ்ணு சக்கரம் . 1 பக்கத்துடன் முடிகிறது . தொடர்ந்து விநாயகர் பூசை 
எந்திரம் , 12 வருஷத்துக்கு. பாலகிரக தோஷ சக்கரம் , ஈர்வ தோஷ நிவர்த்தி சக்கரம் . 
சுளுக்கு மந்திரிக்க தியானம் , கட்டியுடைய , மந்திரிக்க , : வப்பிலையடிக்க தியானம் 
முதலியன உள்ளன . 


ஏட்டின் இரு பக்கங்களிலும் தொடர் எண்கள் உள்ளன . 


142 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2533 


சுவடி எண் : 


1325.C 


சட்டமுனி கற்பவிதி முதலியன 


ஏடுகள் : 6 ( 268 - ம் பக்கம் முதல் ) கி.எண்ணிக்கை : 200 

அளவு : 27 , 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : சட்டமுனியார் பொருள் : மருத்துவம் . 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கரிசாலை குப்பைமேனி சிறுசெறுப்படை 
சமன்கூட்டி சூரணம் செய்து தேனின் 
கூடச்சேர்த்துக் கிளரி களச்சியளள 
20 நாள் இருவேளையும் கொண்டால் 
தசை சரீரத்திலுள்ள வியாதி போகும் 


முடிவு : 


சன்னி 13 - க்கும் 


சுத்திசெய்த வீரம் விராகனெடை -1 பச்சைகற்பூரம் 
விராகன்- 1 மிளகு விராகன் -1 இதுகளை 
குளுந்த தண்ணீர் விட்டரைத்து மிளகளவு குளிகை 
தேள் கொடிவேலி கசாயம் மிள நீரில் தாக்க 
கடின பத்தியம் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , சட்டமுனி கற்பவிதி , ரோமரிசி கருமானச் சுருக்கம் , வச்சிராதி லேகியம் 
நத்தீசர் ஞானத்தில் கூறியது . நந்தீசர் ஞானத்தில் அமுர்த சஞ்சீவித்தைலம் , கண்ணி 
லுள்ள தொண்ணூற்றாறு வியாதி தீர , அகத்திய மாமுனி மேகத் தெண்ணை 14 ல் , 
கூறியது , அகத்தியர் குளிர்ச்சி எண்ணெய் , அகத்திய மகா முனிவர் தைலச்சுருக்கம் , 
சூலை வியாதி 15 - க்கும் பொது மருந்து ஆகியவை உள்ளன . 


இதன் பின்னர் பொருளடக்கம் அகராதி எழுதிய ஏடுகள் 2 - ம் குழந்தைக்கு மாதுளை 
நெய் எழுதிய ஏடு ஒன்றும் உள்ளன , உரை நடையில் உள்ளன . 


18- வது தொகுப்பு 


343 


வரிசை எண் : 2534 


சுவடி எண் : 1326-3 


( அகத்தியர் ) - 


100 


ஏடுகள் : 49 { 6-54 ) 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
நிலைமை : 

மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 

26x3 செ.மீ. 
ஆசிரியர் ; ( அகத்தியர் ) பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ணுவபத்தால் வெளியில் போட்டே 
னாட்டாதே கள்ளரென்ற பிள்ளைக் கெல்லாம் 
வானென்ற வீயம் ...... ப் பதலம் பண்ணு 

வண்மையா யிதினுடைய னாதங் கேளு 
வேனென்ற வைப்பொடிதான் பலம தஞ்சு 
வெள்ளைதாளகமுஞ்சூத் 

கூட்டே 


- 11 


முடிவு ; 


கட்டியே ரவித்தன்னி லுலர்ந்த பின்பு 

கனபுடமே போடப்பா மயங்க வேண்டாம் 
ஒட்டியே ஆறியபின் செந்தூ ரந்தான் 

உண்மையாய்க் குன்றியிடை திரிகடுகு கூட்டி 
ஆட்டியே மண்டலந்தான் கொள்ளு கொள்ளு 

ஆச்சரிய ருணமெல்லா மகன்று போகும் 
சூட்டியே கெற்பத்தில் தோஷம் போகும் 
துடியான கிராணியெல்லாங் கூடப் போமே ! 


-10 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் தலைப்பு இல்லை . 10 செய்யுட்கள் இல்லை . அதனால் நூல் தலைப்பு 
அறியக்கூடவில்லை முடிவு கொண்டும் அறிய இயலவில்லை . 

இதில் , வேப்பந் தயிலம் , வீளி சூரணம் , அண்ட சத்து சயலேகியம் முதலியன 
உள்ளன . 

** 


344 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2535 


சுவடி எண் : 1326 


அகத்தியர் பாடல் 


ஏடுகள் : 6 ( 55-60 ) கி . எண்ணிக்கை : 70 

அளவு : 

261 3 செமீ 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை ! 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் ; 


அருள்விளைந்து அகண்டபரி பூரணமாய் நின்ற 

ஆதியந்த பராபரத்தைப் போற்றி 
துருவமதாய் முன்னூற்றில் வாத்திய வாதம் 

சொல்லிவிட்டே னதைக்குறுக்கி முப்பத் தாறாய் 
கருவடக்க மில்லாமல் வயித்திய வாதம் 

கைமுறையாய்ப் புடவெள்ளை பாடி னேனான் 
ஒருமனத்தாய் வாதிகளே யிதனைச் செய்யில் 

உலகத்தோர் நோய்களெல்லா மோடிப்போம் பாரே 


- 1 


முடிவு : 


செயநீரி லடைத்திடவே மருந்து கேளு 

திடமாகக் காரமொன்று சார மொன்று 
செயநீராந் தாரமொன்று வீரமொன்று 

செப்புரேன் சூட .......... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , அகத்தியர் பாடல் 36 போலும் ; இது எமது சுவடி எண் 378b /D764- ன் 
வேறாயது . 


28- வது தொகுப்பு 


வரிசை எண் : 2536 


சுவடி ஈண் : 1327-3 


புலிப்பாணி வைத்தியம் 


500 


- 


ஏடுகள் : 174 கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 21x21 செமீ 
4- 6 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


துக்கத்திற்கு : 

மிகப் பழுது 


தொடக்கம் : 


காப்பு 


அண்டரண்ட மாகி நின்ற வ ( ர ) னே காப்பு 

ஆனந்த மாகி நின்ற வுமையே காப்பு 
குண்டமெனும் குண்டலியின் குறியே காப்பு 

குமரகுரு வேல்முருகர் பாதங்காப்பு 


முடிவு : 


வைத்தியற்குப் புத்தி கூறல் 


ஆமேதாம் பண்டிதரே யரையக் கேளு 

ஆதரையி லெளியோர்க்கு அவிழ்த மீய்ந்து 
தாமேதா னன்னமிட்டு வஸ்திர மீய்ந்து 

தயவாகத் தன்னுயிர் போ லவரைக் கார்த்து 
தீமைதான் சேராமல் புண்ணி யவனாய்த் 

தீர்க்கமுள்ள வைத்தியரா யிருந்து வாழ்வாய் 
நாமேதான் போகருட கடாட்சத் தாலே 

நலமாகப் புலிப்பாணி பாடி னானே ! 


563 


சிவமயம் 


வியாதியஸ்தனுக்கு புத்தி கூறல் 


நவின்றிட்டோம் புவி தனிலே வயித் திய மார்க்கம் 

நன்றாகச் சொல்லிவைத்தே னின்னூல் வேண்டும் 
பயின்றிட்ட நோயாளர் வைத்தி யோர்க்குப் 

பண்பாகத் தொழுதேத்தித் தாம்பூல மீய்ந்து 
இயன்றிட்ட மவையெல்லா மவர்க்குச் சொல்லி 

இதம்பெறவே செய்தபின்பு அவிழ்தங் கொள்வாய் 
கவின்றிட்ட போகருட கடாட்சத் தாலே 

காசினியில் புலிப்பாணி ஐநூறு முற்றே ! 


புலிப்பாணி மகாமுனிவர் அருளிச் செய்த வைத்தியம் - 500 ம் முற்றிற்று 


தமிழ்ச் சுவடிகளின் 


சுபம் 


சுபம் 


சுபம் 


சங்கர நீஸ்வரி சதுர்மறை நாதன்தேவி 
லட்சுமி ஸ்ரீமந் நாராயணன் குகன் 
ணேசன் நமஸ்து . என்னைக் காற்கக் கடவது 


இதில் எந்தவித பிழை யிருந்தாலும் பெரியோர் 
தங்கள் சேயனைப் போல கிருபா கடாட்சம் வேணும் 


கங்கையைத் தரித்தேன் வாழி 

கதிர்மரைக் குகன் கணேசன் வாழி 
லட்சுமி ஸ்ரீமந் நாராயணன் வாழி 

கவுரி கலைவாழி ஏர் வாழி 
முப்பத்து மூவர் வாழி முனிவோரும் 

ரிஷிகளும் வாழி வாழி பிண்டமும் 
அண்டம்வாழி எழுதினேசன் வாழி 

வாழியிதிலுள்ள மருந்தையறிந்து யீவான் வாழி 
போகரும் புலிப்பாணி வாழி வாழியாமே 


சும நமஸ்த்து 


சிவமயம் 


காலம் : 


( முதல் ஏட்டில் ) 

புலிப்பாணி மகாமுனிவர் திருவாய் மலர்ந்தருளிய வைத்தியம் 
பாளையம் ராமகவு 

ன் மான் ரங்கசாமிக் கவுண்டன் எழுதியது . 


500 - போத்தம் 


ண்ட 


யுவ வருஷம் மாசி மாதம் 21 - ந் தேதி 1936 - ம் வருஷம் மார்ச்சு மாதம் 


கணபதி துணை 
( கடைசி ஏட்டில் ) 

கலியுக சகாப்தம் யிங்கிலி * 1936. இதன் மேல் செல்லுகிற தாது வருடம் ஆனி 
மாதம் 13 - ந் தேதி வெள்ளிக்கிழமை சித்தியோக சிம்ம லக்குனத்தில் இது எழுதி 
முடிந்தது . 

சம்புரணம் 


சிவமயம் 


போத்தம் பாளையம் ரீமக்கவுண்டன் மகன் ரங்கசாமிக் கவுண்டன் எழுதியது . 
ஷையானைத் தெரியாமல் யிந்த எடு எடுக்கப்படாது . எடுத்தால் பலியாது . 

ரங்கசாமிக் 
சவுண்டன் . 


சிவமயம் 


78 - வது தொகும் , 


317 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 503 / D 1099 போன்றது இதன் பின்னர் 8 ஏடு - ளின் 
இந் நூலின் உள் தலைப்பு அட்டவணை வயித்திய அகராதி என்ற பெயரால் 


உள்ளது . 


இதில் , சுரத்துக்கு மாத்திரை , குன்மம் 6 -க்கும் உப்பு , அண்ட வியாதிக் 
கெண்ணை , கண் வலிக்கு , தந்த வாயுவுக்கு , நீரில் இரத்தங் கண்டால் , எலிகடி 18 - க்கும் 
கிரகசாரத்துக்கு , நவக்கிரக தியானம் , பேதி மாத்திரை, நீரெரிவுக்கு , கெந்தக ரசாயனம் . 
சகுனம் , ரத்த சாமுண்டி மந்திரம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


* R * 


வரிசை எண் : 2537 


சுவடி எண் : 13 . 


புலிப்பாணி முனிவர் அருளிச் செய்த சிதம்பர பூசை 


- 25 


எடுகள் : 131 ( 183-196 ) கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 24x21 செ.மீ 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணிமுனிவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப்பழுது 

முழுமை - முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 





அத்திமுகவனை அளித்தவர் 

காப்பு 
அகிலமெங்கும் நிறைந்து நின்ற வருளே காம்பு 
முத்திதரு வேதாந்த முதலே காப்பு 

மூப்புரத்தைத் தகித்தெறிந்த பரனே காப்பு 
சத்தியொரு பாகம்வைத்த வரசே காப்பு 

சங்கரனே யம்பரனே ஞான மூர்த்தி 
வெற்றியாம் சிதம்பரத்தின் பூசை மார்க்கம் 

விளம்புகிறேன் கணேசனுட பாதங் காப்பே ! 


1 


முடிவு ; 


தாடைா மூலவெட்டுக் காலே யாகும் 

ரட்டி யரையே யாகும் 
வாமடாயிதிலிரட்டி மு ` த்தென் பார்கள் 

வனமான கனமப்பா நெற்க ளந்தாள் 
நாமடா வீசமது ஒருநெல் லாகும் 

நலமான சிதம்பரத்தி பூசை முற்றே 


26 


சிதம்பர பூசை 
முற்றிற்று 


சிவமயம் 


348 


தமிழ்ச் சுவடிகளில் 


காலம் : 


1930 சூலை 15. 


குறிப்பு : 


மருத்துவம் 


இதில் பேதனம் , மாரணம் , வித்துவேசனம் முதலானவற்றிற்கு 
முதலியன மறைமுகமாகப் பேசப்படுகின்றன . 


வரிசை எண் : 


253S 


சுவடி எண் : 1317- 


கற்ப உற்பத்தி சொல்ல 


ஏடுகள் : 21 ( 196-198 ) கி . எண்ணிக்கை : 20 அளவு : 24 * 21 செமீ . 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூட வில்லை பொருள் : 

மரு துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


கெப் பழுது 


தொடக்கம் : 


சித்திரை மாதம் 10- ஆம் தேதியில் ரசஸ்வலை யாகில் 
அது முதல் 10 மாதம் எண்ணிப் பார்க்க தைமாதம் 10 தேதி 
அதி னோடு 7 நாள் சேர்க்க தைமாதம் 17 - ந் தேதி 
குளி குளிப்பார்கள் 


முடிவு : 


வசிய மூலிகை 


பொங்கல் தூபதீபம் பெலி கொடுத்து 
வோறாம லெடுத்து சத்தி லடைத்து 
அணைந்திட பெண்களெல்லாம் வசியம் 
புருசனுக்குப் பெண்சாதி வசமாம் 
மோகினி தியானஞ் செய்யவும் 


ரங்கசாமிக் கவுண்டன் 


சிவமயம் 


இதன் பின் ) 


88 - வது தொகுப்பு 


39 


சூடன் கன்னம் 


ஆட்டடா சிப்பியுட கன்னந் தன்னில் 

அடவாக சூடனொரு கட்டி வைத்து 
நாட்டடா மேலுமிந்த சுன்னம் போடு 

நலமாக சட்டிவாய் சீலை செய்து 
கூட்டடா கமலது நாலு சாமம் 

குணமாக யெரிந்தவுடன் சுண்ண மாகும் 
வாட்டடா யிந்தசுன்னஞ் சோற்றில் போட 

வளமான சுத்த சடலத்தின் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , கெற்ப உற்பத்தி சொல்லுவது , பேயோட்டல் , லோகவசியம் , வசிய மூலிகை 
சூடன் சுன்னம் ஆகிய தலைப்புக்களே உள்ளன . 


வரிசை எண் : 2539 


சுவடி எண் : 1328 . 


வைத்திய முறைகள் 


ஏடுகள் : 160 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 33x3 செமீ 
பக்கத்திற்கு : 4-6 வரி : - ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுள்து எழுத்து : தமிம் 


தொடக்கம் : 


காப்பு 
அல்லல்போம் ..... கைதொழுதக்கால் 

சரஸ்வதி துதி 


அயனது தலமே மேவும் ....... 

தாளினைப் பணிகுவனே ! 


தமிழ்க் சுவடிகளின் 


பதினெண்கர் துதி 


கற்றாலும் ஞானக் கருத்தறிந்தோர்கள் 

கமல பாதம் 
பெற்றாலும் சித்தி பேரின்பக் கல்வி 

பிறவாத முத்தி 
வைத்தாலும் வெற்றி மருவியவர் பாதம் 

வணங்கவும் யான் 
சித்தாதி சித்தர் பதினெண்மார் 

தந்த திரவியமே ! 


நாடி பார்க்கும் விதம் 


கையைப் பிடித்து நெட்டை வாங்கி 

பெருவிரல் பக்கமாக இருக்கும் 
ஆளாயின் பின்போ லோடும் 


முடிவு 


பத்தியம் ; உப்பு , புளி, 


புகை , சம்போகம் ; 


ஏழுநாள் சாப்பிடவும் 
நல்லெண்ணெய் ஆகாது . 


சிடும் 


எவ்விதமான விரைவாதம் விரை வாயுவும் நீங்கும் . தாது புஷ்டியுண்டாகும் , 


பற்பமுறை படலம் முற்றிற்று 


ஓம் 


கடவுள் துணை 


காலம் : 


விளம்பரம் : - சர்வதாரி வருஷம் , காத்திய மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க் 
கிழமை , போத்தம் பாளையம் 

கருப்ப மூப்பன் மகன் கருப்புசாமி எழுதி வைத்த 
வைத்தியம் 

இதை யார் எடுத்தாலும் கொடுத்திடவும் 


ஆண்டவர் துணை 


சரஸ்வதி துணை 


குறிப்பு : 


இதில் , சுத்திமுறைப் படலம் , மாத்திரைப் படலம் , குளிகைப் படலம் , சூரன் 
முறைப் படலம் , லேகிய முறைப் படலம் , எண்ணெய் முறைப் படலம் , தைல முறைப் 


18 - வது தொகுப்பு 


பல 


படலம் . பற்ப முறைப் படலம் , கியாழ முறைப் படலம் , ஆகியவை உள்ளன . 
பருந்துகளும் , செய் முறைகளும் , தீரும் நோய்களும் எழுதப்பட்டுள்ளன . 


ஏடுகள் தலை தடுமாற்றம் , 


* * * 


வரிசை எண் : 


சுவடி எண் : 132 ) 


வைத்தியம் 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 1100 

அளவு : 

23X- 3 செ.மீ. 
யக்கத்திற்கு : 4- 6 வரிகள் ஆசிரியர் : அறியக் கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


ம : 


தொடக்கம் ; 


ஏலரிசி 

" கூகைநீர் வகைக்கி 
கிராம்பு சோம்பு யிரண்டு ரூபாயிடை 
சாதிக்காய் அதிமதுரம் யிடித்து 
சாதிப்பத்திரி சீரகம் 

எண்ணெயில் 
இஷ்க்கோவரிசி போடவும் 


கசகசா 


மூடிவு - 


வெள்ள வெங்காயம் தேவதாரக்கட்டை 
வசம்பு , ஓமம் , சதகுப்பை சித்தரத்தை 
கம்பிளிபிசின் இது வகைக்கி 
மூணு ரூபாய் துக்கம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சில்லரை வைத்தியம் எழுதப்பட்டுளது . சவுரியார் குழம்பு உரை நடையாக 
உள்ளது . தாகத்துக்கு பஞ்ச தீவதரணை லேகியம் , பரங்கிப்பட்டை சூரணம் , சிந்தாமணி 
லேகியம் முதலான தலைப்புகள் உள்ளன . பிழையதிகம் . 


*** 


352 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2541 


சுவடி எண் : 


1330 . 


மாட்டு வாகடம் 


ஏடுகள் : 39 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 29 x2 ; செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 : வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது . முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை 


..... 


கணபதி யெண்ணில் காரியம் ஜெயமே ! 
வாக்குண்டாம் 

தப்பாதிருமென் தும்பிக்கையான் பாதம்ந் துணை 
இந்த யேடு மாட்டு வாகடம் நூல் 
இதில் மருந்துகளும் நசியங்களும் உண்டானது 


நூல் 


கூடை னோவின் குணம் அறியும்படி - மருந்துகள் 


யிதின் குணம் வயறு ஊதி உப்பும் 
நடக்கமாட்டாது மயிர் சுருண்டு விருக்கும் 
கண் குளிந்து குளியாய் யிருக்கும் 


முடிவு : 


இதுக்கு மருந்து : ஓமம் , வசம்பு , பெருங்காயம் , மிளகு 
யெருக்கிலான் வேர்ப்பட்டை அன் ...... பனைவெல்லக் 
வை சமனாய் அரைத்து கொட்டை எண்ணெயில் கலக்கி 
ள்ளுக்குக் கவாளம் குடுக் .......... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , இடையிடையே ஏடுகள் இல்லை . கொல்லி நோவின் குணம் , கண்டமாலை 
நோய் வரும் குணம் , குதிரை வலிப்பு குணம் கண்டு கொள்ள விபரம் , படுக்கிற 
மாட்டுக்கு மருந்து , புளுத்த மாட்டுக்கு எண்ணெய் , அக்கினிச் சுழலுக் குளிநோவுக்கு 
முலை சுரக்காமல் இருந்தால் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


18-வது தொகுப்பு 


353 


வசை எண் : 


2542 


சுவடி எண் : 1331 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 


அளவு : * 81X3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கழல் வாதத்துக்கு 


கழல்வாதத்துக்கு ஒருக்கொட்டைப் பூடு வசம்பு 
முடக்கொத்தான் இவை யரைத்து விளக்கெண்ணையில் 
முழுங்கத் தீரும் 


முடிவு : 


வெழக்கு எண்ணை படி - 1 துத்திதளை மூனுநம்பல் 
ஈரவெங்காயம் படி- கொப்பு நெரிஞ்சி 
தளையை யெண்ணெயில் ஊரவைத்து 
வீக்கத்துக்கு பூசவும் தீரும் . கைகண்டது 
ஹா ஹா ஸ்ரீ . மூலமந்திரம் ஓம் என்று தியானம் செய்யவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கந்தரனுபூதி 6 பாடல்கள் எழுதிய 2 ஏடுகள் இடையில் உள்ளன . இடை 
யிடையே வெற்றேடுகள் உள்ளன 


இதில் , சிரங்குக்கு , மூர்த்தி பேய்க்கு , மந்திர யந்திரங்கள் சிறு சந்தனாதித்தயிலம் 
குமரித்தயிலம் , தேத்தான் கொட்டை லேகியம் முதலியன உள்ளன. 


23 


354 


தமிழ்ச் சுவடிகளி 


வரிசை எண் : 2543 


சுவடி எண் : 1332 


சித்திரா ரூடம் 


ஏடுகள் : 33 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 26 < ? ; செமீ 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : சித்தர்கள் பொருள் : 

பருவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : 

முற்று மு.ளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


( முதல் ஏட்டில் ) 


...... 


ஞானவாசிட்டக் கதையில் ... 
மங்குலோர் பதினாயிரம் 


உபதேசம் யிது ( என்றுளது ) 


நூல் காப்பு 


அத்திமா முகவன் செய்ய 


விளம்பலுற்றேன் 


முடிவு 


வேதியன் முதனாற் சாதி ...... 


+ 


+ 


போதில்வாழ் பிரமராகி புகழவீற் றிருப்பர்தாமே 


சித்தராரூட முற்றும் 


சம்பூரணம் 


( பின் பக்கத்தில் ) 


அரும் பதங்கட்குப் பொருள் உள்ளது . 


காலம் 


அட்செய வருஷம் வையாசி மாசம் 10 - தேதி பல்லிடந் தாலுக்காவுக்குச் சேர்ந்த 
பொத்தம் பாளையத்திலே யிருக்கும் அண்ணையக் கவுண்டனுக்கு ஷை சத்தி மங்கலந் 
தாலுக்காவுக்குச் சேந்த புல்லபாளையங் கிராமம் அய்யன் பாளையத்திலே யிருக்கும் 
கந்தசாமி முதலி மகன் குமாரசாமி முதலி எழுதிக் குடுத்த சித்தராரூடம் 

இந்தப் பொஷ்தகத்தை ஆதா மொருத்தர் எழுதினாலும் படித்தாலும் உடையான் 
வசம் ஒப்பிவைக்க வேண்டியது . சிவமயம் 


சிதம்பர ஈஸ்பரமூர்த்தி துணை விக்கின விநாயகர் துணைசெய்து லட்சிக்கவும் . 


அழகு மாதவர் துணை செய்து லட்சிக்கவும் . 


சுப்பிரமணியர் துணை 


18- வது தொகுப்பு 


355 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 301 - b / D 533 போன்றது இது 22 23 , 24. ஆகிய சுவடி 


களின் வேறாயது . 


அவற்றின் பிரிவு . 


நிறம் , குறி , 


இதில் , பாம்புகளின் பிறப்பு , 
கூறப்படுகின்றன . 


வயது முதலியன 


வைத்தியம் எழுதிய ஏடுகள் இதன் பின் உள்ளன . 


வரிசை எண் : 


2544 


சுவடி எண் : 1333 -a 


தெட்சிணாமூர்த்தி கர்ம அனுபோக சூத்திரம் 


ஏடுகள் : 120 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 2000 

அளவு 23x3 செ.மீ. 
ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ். 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


பூரணமாய் மூலமுத லாரா தாரம் 

புரியஷ்ட்டத் திசைவாய்வு நாடி மூன்றும் 
காரணமாய் யிடை பின்னாய்ச் சுளினை யாகிக் 

கலந்து நின்ற வாதபித்தம் சிலேற்பனமு மாகி 


முடிவு : 


தெரிசனம் கண்களிலே வருவதேது 

தீர்க்கமடா சிறுவருக்குத் தேவதா அமுற்தம் 
கரிசனமா மின்னூலின் கற்ம தற்மம் 

காரடா மருந்துவகை களங்க முற்றே ! 


301 


சற்குரு துணை 


காலம் : 


இல்லை 


: 56 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 560 | D 167 " அகத்தியர் நடுக்காண்டம் கர்ம நிவர்த்தி 
300 போன்றது . சில இடங்களில் அகத்தியர் தட்சிணாமூர்த்தி என்றே பேசப் 
படுகிறார் . 


இதன் பின் கணக்கெழுதிய ஏடொன்றுளது . 


* * * 


வரிசை எண் : 2545 


கவடி எண் : 13 : 3-6 


( அகத்தியர் 205 ) 


ஏடுகள் : 8 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி , எண்ணிக்கை : 80 

அளவு : 23X3 செமீ 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 562 / D1169 போன்றது . 


வரிசை எண் : 254 ) 


சுவடி எண் : 1333 - c 


( கணக்கதிகாரம் ) 


ஏடுகள் : 42 ( 129-171 ) கி . எண்ணிக்கை : { 00 

அளவு : 2 x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 

ஆசிரியர் : ( காரி ) 

பொருள் : கணக்கு 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் , 


அழந்த கைய்க்கியந்த நடுவுங் கடையுந் தாக்கிக் 
குழி சொல்வது இவை வருமாறு : 
ஒருகைக் கோல் - 12 ஒரு கைக்கோல் - 11 

ஒரு கைக்கோல் - 7 
ஆக கோல் 30 இதில் 3 - ஆம் பாதத்தில் கோல் - 10 
இதனை நடுவு நிலங்கோல் - 15 க்கு மார 10 க்கு 15 ஆக 150 


357 


18 - வது தொகுப்பு 


முடிவு : 


வடிவறிந்து நீளத்தால் மாறி நழுவு தலை வேண்டிய 
கை கொண்டு விற்க்காட்டினால் மாற வேண்டியதே யாகுங் 
குளி - என்பது துடியும் பட்டும் தெரையுஞ் சுழகும் 
மெறும்பும் சூலமும் போன்றிருந்துள்ள நில மளக்குமிடத்து 
கைகளெனறறிச சருக்கம் பாதறு . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தொடக்கம் முடிவு இல்லாததால் கணக்கதிகாரம் எனத் தலைப்பிடப்பட்டது 
இதில் , நிறுத்தலளவை , நீட்டலளவை முதலான வாய்பாடுகள் உள்ளன . 


STS 


1334 


வரிசை எண் : 2547 


சுவடி எண் : 


சோதிடக் கிரக சிந்தாமணி மாலை 


ஏடுகள் : 192 கி எண்ணிக்கை : 8000 

அளவு : 39x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 


பூவில் மங்கையும் பூதல வஞ்சியும் 
பாவில்மின் சவுபாக்கிய மாதரும் - மேவுமுத்தி 
விரும்பிய மானுமென னாவி யங்கம் 
மருந்துணை யாகுமே . 


முடிவு : 


மெத்து சுன்னில் வெய்யோ னொன்று ரண்டுனால் 

மிக்க யேழெட்டுப் பத்துப் பன்னொன்று மிந்து 
வத்த மூன்றாறு பன்னொன்று சேய்க்கு மூன்று 

யய்யைந்தாறு பத்துப் பன்னொன்றீராறே 
யத்து மாராரெட் டொன்று தீரை 


404 ) 


358 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு ; 


இதில் , ராசி நிகண்டு , பகல் நாழிகை யறிய , நட்சத்திர உச்சமறியும் படி , ஆதாய 
விரய பலன் அறியும் படி , எதிர் கயறு ஒற்றை ரெட்டை , உதைய விதி மாரூடக் கவிப்பு 
அறிய முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2548 


சுவடி எண் : 


1335 - a 


நாடி லக்கணம் 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 23123 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கணபதி யென்றிட ............. கரும மில்லையே ! 


நாடிலக்கணம் 


அருவையர்க் கிடது பாகம் 

அழகிய புருஷர்க் கெல்லாம் 
பரிவுடன் வலது டாகம் 

பார்த்து நீ யுரைப்ப தென்றே 


முடிவு : 


அந்த வுயிருக்குச் சேதம் வராது 
நாலுனாழிகை ஆறு னாளிகையில் மீளும் 
என்றறிந்து மனந்தடுமாறா மலிருந்து 
பிரையோகம் பண்ணுவது 


காலம் : 


இல்லை 


18 - வது தொகுப்பு 


359 


குறிப்பு : 


இதில் , நாடி லக்கணம் , நாடி துடியறி பும்படி . அசாத்தியம் அறியும்படி , வாதத்தில் 
வாதம் , சாக்கிர சொப்பனனடி சுவ , சமறிதல் நாடி பிடித்துப் பார்க்கிறது , முக நாடி 
லக்கணம் ஆகியவை உள்ளன . தொடர்ச்சியாக எழுதப்பட்டுள்ளது 


ஆண்டுகள் யானை 


மனிதன் 


முகப்பு ஏட்டின் பின்புறம் . 4 யுகங்களுக்கும் 
முதலானவற்றின் வயதுகள் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2549 


சுவடி எண் : 1335 - b 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 32 ( 19-5 ; ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 23 / x3 செ.மீ 
பாக்கத்திற்கு ; 7- 9 வரிகள் ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


: 


தொடக்கம் : 


சன்னியின் குணம் 


கருத்துரு சன்னி தன்னைக் 

கண்டு நீ யறிய வேண்டில் 
உருத்திராக் கிஷத்தை சற்றே 

உரைத்து நாவில்த் தடவத் 
திருத்தமாய் கருமெய் கண்டாய் 

யதீதமுறு சன்னி யாகும் 
பெருத்ததோர் வெளுப்ப தாகில் 

பின்னைய தல்ல வாமே ! 


இந்தப் பாட்டுக்குவுரை : சன்னியிலே பதிமூன்று வகையுண்டு . இதிலே தீருகிற 
சன்னி ஆறு , தீராத சன்னி ஏழு . இதறியும்படி எப்படி யென்றால் , ஒரு உத்திராட்சத்தை 
ஒரு புதுசட்டியில் உரைத்து னாவில்தடவ மைப் பற்றினாப் போலே கருமை கொண்டு 
தாகில்த் தீருகிற சன்னி ஆறு சன்னியிலே ஒன்று . அதல்லது வெண்மை போன்றுதாகில் 
தீராதசன்னி ஏழுசன்னியில் ஒன்று . 


முடிவு : 


முள்ளிச் செடி சமூலங் கொண்டுவந்து பிடித்துப் பிட்டாக 
அவித்துக் கொண்டு அந்தச் சாற்றில் ஒரு குளிகை குடுக்கவும் 
இப்படி மூன்று நாள் குடுக்கவும் . இதுக்குப் பத்தியம் 
உப்பு புளி தவிரவும் . 


360 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


சகல 


இதில், வாதத்தின் குணம் , 

களிச்சல் இருபத்து நாலு , பதினெட்டு 
குட்டத்தின் குணம் , முடங்கின வாதத்துக்கு , காது வலி , மகோதரத்துக்கு , பிரமியத்துக்கு 
எலிகடிக்கு , பாம்பு விஷத்துக்கு திருவணையடைச்சான் குளிகை , கோளி பற்பம் , திரிபுர 
சங்கார குளிகை , ஸ்ரீராமனென்னுங் குளிகை , ருத்திராய சுரத்துக்குக் குளிகை முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 


2550 


சுவடி எண : 1330.c 


அகத்தியர் 


16 


ஏடுகள் : 4 ( 52-55 ) கி. எண்ணிக்கை : 100 

அளவு . 231X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 - 9 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் , 578 - a | D 1191 போன்றது . 


* * * 


வரிசை எண் : 2551 


சுவடி எண் : 1335 - d 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 8 , ( 55-63 ) கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 231x3 செ.மீ. 
பகத்திற்கு : 7-9 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வைத்திய சிந்தாமணி யென்னுங் குளிகை 


சாதிலிங்கம் விராகனிடை 
பெருங்காயம் 


1 


118 - வது தொகுப்பு 


1 


இந்துப்பு 
மந்தைவாடி 
தாணிக்காய் 


1 


முடிவு : 


படி - 

- 


- 


. 


கத்தாளிச் சாறு 
புண்ணாக்குப்பூட்டு சாறு 
" பூசனிக்காய் சாறு 
காடிதண்ணீர் 
புளியிலைச் சாறு 
இதுக்குக் கடை மருந்து 


பஞ்சதாரை கால்பலம் 
போட்டுக் குடுக்கவும் 
உஷ்ணம் தீரும் 
"இது கை கண்டது 


4 
+ 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , றாச்சச னென்னுங்குளிகை , சிவபாக்கிய சிந்தாமணி யென்னுங்குளிகை, 
சுர குடோரி என்னுங்குளிகை , அக்கினிக் குமார னென்னுங் குளிகை . கண்ட கோடா 
" என்னுங்குளிகை , சுரத்துக்கு சஞ்சீவி யென்னுங்குளிகை முதலான மருந்துகள் கூறப்பட்டு 


ள்ளன . 


சை எண் : 2552 


சுவடி எண் : 1335 -e 


அகத்தியர் 


150 


ஏடுகள் ; 22 ( 63-85 ) கி . எண்ணிக்கை : 600 அளவு : 23 } x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 269 - b , 324sb , 414 - d போன்றது . 


*** 


36 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2553 . 


சுவடி எண் : 


335 


அகத்தியர் வைத்தியம் 


ஏடுகள் : 24 ( 85-108 ) கி. எண்ணிக்கை : 600 

அளவு : 23} x3 செமீ ., 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியா 

மருத்துவம் 
நிலைமை : பழுது . 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் .. 


பொருள் : 


தொடக்கம் : 


சித்தான் முட்டி பலந்தா னொன்று 

திரமான குறுந்தொட்டி பலந்தான் 
சங்க வேர் பலந்தா னொன்று 

வீதமொன்று தப்பாமல் தூக்கி வாங்கி 


முகவு : 


தொடுத்தம் தார காசம் 

சுவாசகா சங்கள் பாண்டு 
விடுத்தொரு காச மேகும் 

மெனமுனி விளம்பி னாரோ 


FOS 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சொற்ன்பற்பம் , வேங்கல செந்தூரம் , தாகைபற்பம் , ஆனந்த வயிரவி 
அப்பிரக செந்தூரம் , சிந்தாமணி செந்தூரம் , திராவகம் முதலான பல தலைப்புகள் 


2 எளன : 


வரிசை எண் : 2554 


சுவடி எண் - 1335-3 


வைத்தியத் திரட்டு 


எடுகள் - 7 ( 109-115 ) கி எண்ணிக்கை : 

200 

அளவு : 23 } x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : - ) வரிகள் 

ஆசிரியர் ; பலர் பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை ! முற்று முளது எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


163 


தொடக்கம் : 


சூலை குன்ம குடோரி லேகியம் 


பாரப்பா வெள்ளை வெங் காயந் தன்னை 

பரிவாக னாலுபலம் எடுத்துக் கொண்டு 
சேரப்பா நாலுபடி தண்ணீர் விட்டு 

சிறப்பாக ஒருபடியாக் குறுக்கி வாங்கி 


முடிவு - 


நிறுத்தவே நந்திய வட்டம் 

பூவதில் உரைத்துப் போட 
பருவமாய்க் கண்ணில் பூவு 

பரந்துபோம் மருந்து கொள்ளே ! 


86 


இம்மருந்தையெல்லாம் சமன் கூட்டிடு மென்றறியவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வங்கார சஞ்சீவி , கள்ளி வடகம் , கைவிசத்துக்குக் குளிகை , சுயமக்கினி 
மாத்திரை , திமிரகோடாலி வடகம் முதலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2555 


சுவடி எண் : 1335 - h 


சவுரியார் குழம்பு 


ஏடுகள் : 2 ( 116-117 ) கி , எண்ணிக்கை : 80 

அளவு : 231x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 7-19 வரிகள் ஆசிரியர் : சவு ரியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி என் 403 - h / D 835 போன்றது . 


364 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2556 


சுவடி எண் : 


1335 


அகத்தியர் குஜம்டி 


ஏடுகள் 4 ( 118-121 ) கி . எண்ணிக்கை : 180 

அளவு : 23x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 

7- 9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது . முழுமை ! : முற்றற்றது எழுத்து : தமிழ் ... 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 594D1212 , 595 / 1273 போன்றது கனடசி ஏட்டின் 
பின்பக்கத்தில் விக்கலுக்கு மருந்தும் . அடுத்த ஏட்டில் கறும காண்டம் தலைவலிக்கு 
எண்ணெய் வைக்க , மண்டை பிடிக்குப் புகை , காதில் சீக்கு எண்ணெய் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 2.57 


சுவடி எண் : 


1335 


அகத்தியர் சூத்திரம் - 205 


எடுகள் : 47 ( 123-169 ) கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 23 / x : செ.மீ., 
பக்கத்திற்ரு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 580-6D 1198 போன்றது . 


வரிசை எண் : 


2553 


சுவடி எண் : 


1335 * 


வைதியத் திரட்டு 


ஏடுகள் : 29 ( 170-198 ) கி . எண்ணிக்கை : 900 

அளவு : 23x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


3 - வது தொகுப்பு 


365 


தொடக்கம் 


சன்னிக்கு அக்கினி வாத கோடாலித் தயிலம் 


நொச்சி வேர்ப் பட்டையுடன் பலமும் பத்து 

னோக்கியே ஒருபலமுமாய் யலப்பட்டை 
அச்சமில்லை புங்கமபட்டை வேப்பம்பட்டை 

ஆடாதோடை காட்டு முருங்கை 


முடிவு 


பல்லி சொல் 


கொட்டும் பல்லி சூரவொன்று கூறி 

யாண்டுந் தனமுண்டாம் 
வட்ட மஞ்சு வாள்ளிறையும் 

வரவு சொல்லும் ஒரு நாங்கு 
யெட்டு யேனாம் பொல்லாது 

இசைந்த ஆறு நன்மைதருஞ் 
சட்டமுடனே மூன்று சொன்னால் 

சாவு வார்த்தை தப்பாதே ! 


காலம் : 


சோபகிருது வருஷம் மார்கரி மாதம் 6 - ந் தேதி வெள்ளிக்கிழமை சாத்தாவு 
பண்டாரத்தின் அகஸ்த்தீசுவரர் வாகடம் எழுதி முடிந்தது . முத்துச்சவுரி வாத்தியார் மகன் 
சின்னச்சவுரி பண்டாரம் எழுதி முடிந்தது . 


சம்பூர்ணம் 


தெட்சிணாமூர்த்தி லெட்சிக்கவும் 
சவரிமலை சாத்தாவுலிங்கம் லட்சிக்கவும் 
வீரம்மன் லட்சிக்கவும் , அகஸ்தியர் துணை . லட்சிக்கவும் , 

குருபாதம் லட்சிக்கவும் 


குறிப்பு : 


இதில் , எண்ணெய்முழுக , விருந்துசாப்பிட , இஞ்சிக்குளம்பு , சல்லியம் , கணக்கு , 
அம்மாவாசை அன்றைக்கு நட்சேத்திரம் கண்டுகொள்வது , ராகுவேளையறிதல் , துடி நூல் 
வீடெடுக்க வாஸ்துவன் எழுந்திருக்கும் நாள் , உகாதி வருஷ பலன் , மயிர்களைய , எழுத் 
தாணி சாத்திரம் , கெவுரி பஞ்சாங்கம் , வாரசூலை , ஊர்வழிபோக் ராசி யறியும்படி 
திரட்சி நூல் , கிராணந்தீண்டுதல் , கரக நூல் ஆடி அமாவாசை பலன் . 

தை அமாவாசை 
பலன் , சாதிலிங்க சுத்தி , ரசசுத்தி , உளமாந்தைக்குணம் , ராசிபலன் , வாரபலன் 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 

0-020 


366 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2559 


சுவடி எண் : 


1335-1 


சித்திராரூடம் 


. 


ஏடுகள் : 29 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு" : 23 + x3 செமீ 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : சித்தர்கள் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


வேதியன் கடையான் சாதி 

விஷத்தினால் துஞ்சு வோர்க்கு 
ஓதிய மந்தி ரத்தால் 

மருந்தினால் உணர்த்து வோர்கள் 


முடிவு : 


கொட்டிய தேளும் பாம்பும் 

குறிப்புடன் மீளு மன்றே F 


167 


கொல்லங் கோவை தலைசூடி 

குறித்த அப்பைக் கிழங்குடனே 
வெல்ல முலத்திப் பொடியாக்கி 

விரும்பிக் குடுக்கை தனிலடைத்து 
வல்ல 

பாகலிலைச்சாறு உளுக்குக் குடுக்க விசமிரங்கும் 


கா 


எக் : 


இல்லை 


குறிப்பு : 
இது , எமது சுவடி எண் 24 / D 36 போன்ற தெனினும் , இதில் முற்றும் செய்யும் 

உள்ளன . அதில் அகவல் காணப்படுகிறது . எனவே இது அதனின் போறாயது 
போலும் . 


களா 


118 வது தொகுப்பு 


367 


வரிசை எண் : 2560 


சுவடி எண் : 1335.m 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 3 

கி . எண்ணிக்கை 30 அளவு : 234 x 3 : செ.மீ 
பக்கத்திற்கு : 

3-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


. 


லைமை : பழுது 


தொடக்கம் : 


தேள்மந்திரம் 


செந்தேள் கருந்தேள் செலவே வோடிய 
வெந்தேளே ! சிவனைப் பத் தீண்டுவரோ 
உடும்புத் தேளு ஒரு பனையி லேற 
உ.டும்புறத் தேளிறங்கச் சுவாஹா ! 


முடிவு : 


மூலைக்குத்து மந்திரம் 


இந்திரன் தங்கை மந்திர குமரி 
இருப்புக் குடங்கொண்டு தண்ணிக்குப் 
போகையிலே முலைக்குத் தென்று 
யெதிரே வந்தாள் 
நானுமெதிரே சென்றேன் 
தலைச்சுத்தி முலைச்சுத்தி 
மூலைக்கண்டே போகச் சுவா . 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , பிள்ளைப்பிணிக்கி மந்திரம் , பச்சொடுக்கு மந்திரம் . இளநீர்க் கட்டுக்கு 
மந்திரம் , முலைக்குத்து மந்திரம் முதலியன உள்ளன . 

இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய ஏடொன்றுளது . 


368 


தமிழ்ச்சுவடிகளின் : 


வரிசை எண் : 2561 


சுவடி எண் : 1336 ; 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 120 கி .. எண்ணிக்கை : 

2400 
பக்கத்திற்கு / 8-12 வரிகள் 

ஆசிரியர் 

பலர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது . 


அளவு : 1813 செமீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நாகசேநீர் 


( துத்த நாகத்தை சட்டியிலிட்டு தேங்காய் விட்டு, 

அடுப்பேத்தித் தீயெரிய உருகும் 
சதிரக்கள்ளிப் பாலிலாவது திருக்கள்ளிப் 

பாலிலாவது சாய்க்க 


முடிவு : 


இட்டே பதம்பார்த்து பிறக்கு செந்தூரம் 
மட்டே அந்நூற்றில் மாட்டிடு ஒன்பதில் 
நட்டமில்லா மாத்து நலமாம் இருபது 
கட்டே நீ வகைகாணிது பாரே 


காலம் : 


இல்லை 


(குறிப்பு : 

இதில் , உப்புவங்கம் , கெந்தகத் தயிலம் , தங்கம் , செம்பு ஆக செந்தூர திராவகம் , 
வெரிக்கட்டு . மனோசிலை மெழுகு , கருவங்கம் , வெள்வங்கம் நீறி பஸ்பமாம் , வெள்ளி 
பஸ்பம் , தங்க செம்பு , நவலோகக் களங்கு , முப்பு செந்தூரம் , அண்டத் தயிலத்தால் 
அபத்தி நாலு சரக்கு மெரூகாம் , இந்திர கோபப் பூச்சிச் சாத்தால் நவலோகம் செம்பு 
ஆக தவர்கள் சாப விமோசனம் கெவுரிக்கெந்தி செந்தூரம் முதலான பல நல்ல 
தலைப்புகள் உள்ளன . 


| 


18 - வது தொகுப்பு 


369 


வரிசை எண் : 


2562 


சுவடி எண் : 


1337 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 66 

கி எண்ணிக்கை 1500 
க்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 191x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பட்சி 


பட்சியிலே முதற்பட்சி யானால் நன்று 

பன்னுரங் கீ நடந்தா லுந்துஞ் சீறாலது 
.........யிலே யரசாகி யுண்டிட்டாலு முச்சமடா 
பச்சிமிச்சம் வல்லூறு 


முடிவு : 


மார்க்கெட்டு 


ஆ அஓம் தக்கிவரு முள்ளும் 
கடிக்கவாரும் பாம்பும் அடிக்கவரு 
பேயிமுதலை சாஞ்சுபோகச் சுவா 
சக்கரம் உள்ளது 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மருத்துவம் , சோதிடம் , சாத்திரம் முதலியன கலந்துள்ளன . 


வரிசை எண் : 2563 


சுவடி எண் : 1338 


ஞானநாடி சாத்திரம் ( வைத்தியத் திரட்டு ) 


ஏடுகள் : 44 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 2104 செமீ . 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நாடிசாத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


24 


370 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


தெழிந்துட நாடி பார்க்கில்ச் 

செந்த வெள்ளரிக்காய் போலே 
குளுந்திடில் வாத மாகுங் 

குலவிய வரையோ டென்ன 


முடிவு : 


மைச்சமிரண்டு மாளாக்கிச் சுட 
நெய்வாத்து மூன்று நாள் நின்றுண்ணத் தீரும் 
பாத்தானைமாலை 
உலந்தபின் புளிப்புரசவு கந்த கொருவேலி 
யெல்லாம் நலம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


உதிரி ஏடுகளாக தலைதடுமாறி யுள்ளன . ஷ ஞான நாடி சாத்திரத்தின் தொடர்ச்சி 
இல்லை . இது சுர நூலாகத் தெரிகிறது , 


வரிசைஎண் : 2564 


சுவடி எண் : 1339 


யூநாநி வைத்திய முறைகள் 


ஏடுகள் - 


31 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 22/31 செ . மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நாவரற்சிக்கு சந்தன மாத்திரை 


வெள்ளரிவிதைப் பருப்பு 
பரரை தங்கு விரை அல்லது 
சுக்காங்கீரை விரையாவது . பச்சைக் கற்பூரம் 
வாதுமைப் பிசின் வகைக்கு பலம் : 


18- வது தொகுப்பு 


371 


முடிவு : 


பொடியாக வைத்துக் கொண்டு பாக்களவு 
தயிரில் குழப்பிச் சாப்பிட 

றை நாள் 
அஞ்சறனாள் மூணரைநாள் சாப்பிடவும் 
பத்தியம் மேர் சோறு வுன் 

தி 
கிரந்திசூலை அரையாப்பு கரப்பான் தீரும் 


....... 


வேணும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் சந்தன லேகியம் , சந்தன மாத்திரை, தாமரைப் பூதிரா ரோகம் . 
ரோசாப்பூ மாத்திரை, சோ பு திராவகம் . எலுமிச்சம்பழ முரபா , தாது விருத்திக்கு 
துத்தி விதைச் சூரணம் , துளசி சர்பத்து , கொத்தமல்லிச் சூரணம் முதலான பல அரிய 
மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


*** 


வரிசை எண் : 2565 


சுவடி எண் : 1340 


அகத்தியர் வைத்தியம் 


ஏடுகள் : 55 கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 30x31 செ.மீ 
பக்கத்திற்கு ; 0-14 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


... 


... 


992 


டவுடன் சுக்கிலமுஞ் சுரோணிகமும் 
பெருகுஞ் சோபமில்லை யின்னமதிற் சூட்டக் கேளே ! 
கேள் மகனே புலத்தியனே ... 

கெட்டியாய்ச் சொல்லுகிறேன் வங்கப் போக்கை 


TA 


தமி ச் சுவடிகளின் 


372 


முடிவு : 


ஏற்றிடிற் சன்னிதோஷ டுங்குட்ட ரோகம் 

பார்த்திடிற் பரங்கி சூலை பங்கிஷ முதலாயுள்ள 
சாத்திக றோகமெல்லா தானகன்றிடுமே யென்று 
போற்றிடிற்றீருமென்றே 

பொதிகையன் சொன்னூல் முற்றே - 16 


... 


கருணாநிதி சகாயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , உதிரி ஏடுகள் காணப்படுகின்றன . எதுவும் முழுமையாக 

இல்லை 
அகத்தியர் -16 தொடக்கம் இல்லை . மற்றொரு நூல் 1005 முதல் 1310 வரை செய்யுட்கள் 
இடையிடையே ஏடுசளின்றி உள்ளன . 


காரீய செந்தூரம் , ரச சூலை முறிக்க விஷ்ணு பூபதி முதலான பல தலைப்புகள் 
உள்ளன , 


வரிசை எண் : 2566 


சுவடி எண் ; 1341 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 67 

கி . எண்ணிக்கை : 2500 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x34 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிகமிகப் பழுது 


தொடக்கம் : 


அரத்தை சதகுப்பை திரிகடுகு 
வகைக்கு விராகனிடை 3 
அரைத்து அரைப்படி நொச்சிச் 
சாற்றில் கலக்கி அமுரித்து வடிகட்டி 


373 


1 - வது தொகுப்பு 


முடிவு : 


... ... ளை சீலையில் பொட்டம் கட்டி முலைப் பாடலில் 
துவைத்து கண்ணில் பிழிய 
கீளுகா நெல்லிவேரை முலைப்பாலி லரைத்து 
கண்ணிலிடப் பூ மாறும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதுவும் உதிரி ஏடுகளைக் கொண்டது . 


இதில் , கரப்க்த எண்ணெய் , உள்மூலத்துக்கு எண்ணெய் , திமிர் வாதத்துக்கு 
என் ன ன் ணப் 

wi வகுப்பு : சிரங்குக்கு எண்ணெய் , கிராணிக்கி மருந்து , கிரந்திக்கு 
பச்சிலை முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


K 


சுவடி 


எண் 


. 


1342 - al 


வரிசை எண் : 567 


ஞான வெட்டியான் 


ஏடுகள் : 32 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 3 : 1X4 செ.மீ 
பக்கத்திற்கு : 10-13 வரிகள் ஆசிரியர் : ஞனாவெட்டியார் பொருள் : ஞான நூல் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மதியிருந்தும் குமரிவிளை யாடும் வீடு 

மரகதத்தோன் செங்கதிரோன் வந்து நாளும் 
பதியிருந்து விளையாடு மூலவீடு 

பத்திதரும் சித்தி தரும் பரமனாதன் 
துதிபெறவே நாற்ச்சதிர மேலே நின்று 

துலங்குகண பதிவல்ல பையே போற்றி 
நிதிபெறவே யெனையீன்ற குருவின் பாதம் 

நிகழாம லனுதினமுங் காப்புத் தானே ! 


- 1 


974 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு ; 


குமரகுரு பரனோதுங் குறவஞ்சிக் கேள்வன் தன்னை 
சமரச மாகப்படிப்பவர் கேள்ப்பவர்கள் தான் முழுதும் 
அமரர்கள் போற்றுங் குமரேசர்க் கென்றும் மடிமையதாய் 
தமரொடு வாழ்வார் பின் சாயுச்சிய பதவி சார்பவரே ! 


முற்றும் 


செந்திலாதிபன் துணை 
தெட்சிணாமூர்த்தி பாதார விந்தமே கெதி 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


ஆண்டே என்று தன் தலைவனிடம் வெட்டியான் எனப்படும் வேலையான் ஞானத் 
தைத் தெளிவாக எளிய நடையில் எடுத்தியம்புவது , 


இடையிடையே ஏடுகள் இல்லை , வேறு சுவடி ஏடுகள் இதில் கலந்துள்ளன , 


வரிசை எண் : 


2568 


சுவடி எண் : 1342-5 


ஞானக் குறவஞ்சி 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 311x4 செ.மீ 
பக்கத்திற்கு : 10-13 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : ஞான நூல் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


விடத்தை யமுதாக வுண்ட வித்தகனார் 

விண்ணவர்க்கு மேலாய் நின்றோர் 
குடைக்கதிய மான பொருள் திருவர 

மாமுனிவருட கொரவர் தோன்றி 
சடத்தை யுருப்படுத்த வெனத் தன்னிடமாய் 

வந்துதித்த தலமை கூற 


18 வது தொகுப்பு 


375 


தடக்கமலஞ் சார்ந்ததிரு மலர்மகள் 

யெம்பெருமாட்டி சரணந் தானே ! 


- 1 


முடிவு : 


சாதிகுலம் மறைப்பருத்த தன்மையெல்லாம் - குறமகளே ! 
பேதையிலும் பேதையாமே பிறவித்துயர் நீக்கு 

நீதிகுரு தன் மமென்ற நிலைக் குறித்தாய் குறமகளே ! 
ஊரிருந்த மால் திசைவாழி உத்தனுட பதிவாழி ! 

சீரிருந்த குருநாதன் திருவடிகள் வாழியதே 


கோர்வி பாதார விந்தமே கெதி 


முற்றும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு 


இது . எமது இலக்கியச் சுவடி எண் 821 | D 1128- ன் வேறாயது . சிற்றிலக்கி 
யத்தில் பேசப்படும் குறவஞ்சி சந்தத்தில் ஞானத்தை உரைப்பது . 


இதன் ! பின்னர் , முன்னிரு சுவடிகளின் உதிரி ஏடுகள் 28 காணப்படுகி றன . முன் 
சுவடி எண் 1341 - லும் இவ்வாருள உதிரி ஏடுகள் உள்ளன . 


* * * * 


வரிசை எண் : 2569 


சுவடி எண் : 1343 


சகல ( வைத்திய ) நூல் 


ஏடுகள் : 153 எண்ணிக்கை : 300 ) 

அளவு : 22x34 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : ( அகத்தியர் ) பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


சீருலவும் பொதிகரிசி பாதம் போற்றி 

சிவகாமி தாயேபொற் பாதம் போற்றி 
ஏருலவும் தந்தைசிவ பாதம் போற்றி 

இன்பமுற்ற சித்தர் சிவ பாதம் போற்றி 


376 


தமிழ்ச் சுவடிகளின் 


பேருலவும் நற்சோதி நடனத் தாலே 

பெருமையுட சகலனூல் பாடு தற்கு 
காருலவும் திருமேனி துதிக்கை யானை 

கணபதி செந் தாமரைதான் காப்புத் தானே ! 


- 1 


முடீவு : 


சகல வாய்வுக்குக் கிசாயம் 


தி .............. முக்கொ ளுஞ்சி 

திரமான கொடிவேலி பரங்கிப்பட்டை 
...............டனே வாய் விளங்கம் 

வளமான சிறுதேக்கு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , முதல் 15 ஏடுகள் இதன் அட்டவணை உள்ளது . இடையிடையே ஏடுகள் 
இல்லை . 


இதில் , உடும்புலேகியம் மொண்டிச் சிந்து , தாளிசபத்திரிச் சூரணம் , கரப்பானுக்கு 
எண்ணெய் , பித்தகாச இருமலுக்கு சூரணம் பெரும்பாட்டுக்குக் காந்த மாத்திரை முதலான 
பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் 


. 


2570 


சுவடி எண் 


1344 


அனுபவ வைத்திய நூல் 
ஏடுகள் : 196 + 4 கி . எண்ணிக்கை : 10000 

அளவு : 20x3 | செ.மீ 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் 

ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ். 


தொடக்கம் : 


வயித்தியம் 
தனித்தனி மருந்தின் குணமும் , ஒன்றோடொன்று 
சேர்ந்தால் மாறும் குணமும் அறிந்து 

செய்வது வைத்தியம் 


68 - வது தொகுப்பு 


( உம் ) மஞ்சள் சுண்ணாம்பு தனித்தனி ஒவ்வொன்றின் குணம் . ஒவ்வொன்றும் 
ஒவ்வொரு வியாதியைக் கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது . 


I 


இரண்டும் ஒன்று சேர்ந்த போது இரண்டின் குணமும் கெட்டு தனித்த வேறொரு 
குணத்தைக் கொடுக்கக் கூ , பதாக மாறி விடுகின்றன . 


முடிவு : 


இவ்வொழுங்கினால் மூளைக்கு பலம் ஏற்பட்டு அறிவையும் தூய்மைப்படுத்தி 
ஆயிளையும் பெருக்கிக் கொள்ளச் சாத்தியமாகின்றது , 


எனவே , சுவாசக் குழாயின் மூலம் சகல ரோகங்களை நிவர்த்திப்புதற்கும் சாத்தியம் 
என்பதை வரையப்பட்டது . 


காலம் : 


டாக்டர் மே . மாசிலாமணியின் அனுபவ வைத்திய நூல் ( இரண்டாம் பதிப்பு ) 
தமிழரசு புத்தக நிலையம் , 31 , வைத்திய நாத முதலித்தெரு சென்னை . சென்னை 
மீனாட்சி அச்சுக் கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது . 


1945 - ம் வருஷம் 
விஷயம் , 

தவறாது கூடிய மட்டிலும் சுருக்கி எழுதப்பட்டது . 1945 - ம் வருஷம் 
ஆகஸ்ட்டு மாதம் 28 - ந் தேதி எழுதி முகிந்தது . 

G , வெங்கிடேச வைத்தியர் 


குறிப்பு : 


இது அச்சு நூலிருந்து சுவடியில் எழுதப்பட்டது . 


இதில் , பல அறிய வைத்தியங்கள் கூறப்பட்டுள்ளன 


*** 


வரிசை எண் : 2571 


சுவடி எண் : 1345 


அனுபவ வைத்தியம் 


ஏடுகள் : 158 + 2 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 191x3 செமீ. 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


78 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


கல்லில் 


கல்லீரலில் உண்டாகும் வியாதிகள் பல . 

அவற்றின் காரணத்தால் காணப்படும் வியாதிகள் பல 
கல் லீரலில் உண்டாகும் வியாதிகளில் முக்கியமாய் 
வீங்குவதாலும் , இரணத்தாலும் , சுருங்குவதாலும் 
உலவித வியாதிகள் காணப்படுகின்றன , 


முசுவு : 


ஒருமணிநேரம் கில்வத்தில் அரைக்க பிளாஸ்த்திரி 
யாய் விடும் . அதனைத் துணியில் தடவி : ட்.டிக்குப் 
போட ஆறிவிடும் . உடையாத காலத்தில் 
போட உடைந்து விடும் .. 


காலம் : 


இல்லை 


குறிட்டி : 


இதில் , முக்கிய கவனிப்பு : இத்து ப்பு , தீனிப்பை , மயில்துத்த பஸ்பம் , சிறுகுடல் 
இருதய கமலம் , மருந்து செய்யும் விதம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய ஏடுகள் 16 உள்ளன 


வரிசை எண் : 2512 


சுவடி எண் : 1346 


தமிழ் வைத்திய அட்டவணை முதலியன 


ஏடுகள் : 247 

கி . எண்ணிக்னக : 1000 ) 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : பலர் 
திலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 


அளவு : 23x31 செமீ , 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் , 


விசனம் 


வெள்ளைப் பாசானம் வராகனெடை 
ரசம் 


-1 


18 - வது தொகுப்பு 


2 


கெந்தகம் வராகனெடை 
மனோசிலை 
பெருங்காயம் 


2 


2 


2 


முடிவு 


நல்ல முத்து அல்லது சிப்பி வேண்டிய மட்டும் 
கல்வத்திலிட்டு சூரத்துப் பன்னீர் விட்டு 
நன்றாயரைத்து வில்லை தட்டிக் காயவைத்து 
ஓட்டில் வைத்து சீலை மண் செய்து முழப்புடம் 
போடவும் . 
ஆரினபின் எடுத்து வைத்துக் கொண்டு 
ஒரு விராகனிடை பற்பத்துக்கு ஒரு விராகனிடை 
த 

கம் சேர்த்து அரைத்து வைத்துக் கொண்டு 
சாப்பிடவும் 


குருவே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , காப்பேட்டின் பின்புறம் மருத்துவம் எழுதப்பட்டுள்ளது . உள்காப்பு எட்டில் 
மேல்புறம் , தமிழ் வைத்திய அட்டவணையும் , இங்கிலீஷ் முறை நிறைகளுடைய 
அளவுகளுடைய விபரங்கள் அதன் சம்பந்தமான மருந்துவகைகள் என்று எழுதப்பட்டுளது 
இதில் , முதல் 11 ஏடுகளில் ஒரு மருத்துவப் பகுதியும் பின் 111 

பகுதியும் பின் 111 ஏடுகளில் ஒரு 
பகுதியிலும் , பின் ஏடுகள் ஒரு பகுதியுமாக உள்ளன. 

பலவகை மருந்துகள் எழுதியுள்ளன . 


வரிசை எண் : 2573 


சுவடி எண் : 1347 


அகத்தீசர் கர்மகாண்டம் 


ஏடுகள் : 47 + 1 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 453 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை . முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொகம் : 


பாங்குடன் கிணேசன் பாதம் 

பரிந்துமுக் குளங்களாய 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகைவகை தொகுத்துப் பார்த்து 


வரிசையாய்ச் சொல்லுகிறேன் கணைக ளேது 

மாந்தமொடு சுளிதுரப்பு வலிக ளேது 
பரிசமாங் கரப்பானொடு பறங்கி யேது 

பச்சிபொடு பறக்கின்ற தோஷ மேது 
தெரிசினமாங் கண்களிலே ( வரு } வ தேது 

தீர்க்கமடா சிறுவருக்கு அமுர்த மாகும் 
கரிசினமா மின்னூலின் கற்ம்ம தற்மம் 

காடான மருந்து வகை கணக்கு முற்றே ! 


- 


அகத்தீஷ்பரர் அருளிச் செய்த 


கற்மம் அனுபோக ....! 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , மேகராசரிங்தத் தயிலம் , அப்புரக செந்தூரம் , தலைமுழுகத் தயிலம் 
சயரோகம் வந்த வரலாறு தாளக நீறு , குஷ்டத்துக்குத் தயிலம் , வாதம் வந்த வரலாறு 
லோக செந்தூரம் , உறுவி லேகியம் , பித்த சுற்மம் தீர்க்க , மண்டையிடிக்குத் திரி ,, 
பெண்கள் கெற்ப நோய் வந்த வரலாறு . மற்றும் பல தலைப்புகள் உள்ளன , 

இது , எமது சுவ + எண் 323.b / D623- ன் வேறாயது போலும் , 


வரிசை எண் : 1574 


சுவடி எண் : 1348 


மந்திர சாத்திரம் 


எடுகள் : 6-19 ( இடையிடையே வெற்றேடுகள் ) கி, எண்ணிக்கை : 1000 
அளவு : 23x2 ) செ.மீ. பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
பொருள் : மாந்திரீகம் , மருத்துவம் நிலைமை 1 நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


18 - வது தொகுப்பு 


SI 


தொடக்கம் ; 


ஹரி ஓம் 
ஓம் மகா கணபதி அம்சிம் சிவாய நமா 
முக்கண்ணுடைய மூசிக வா சினன் 
சக்கரை பால்பழந்தா னுனக்கழிப் பேன் 
அத்திமுகவா அறுமுகன் தன் மாவெற்றி 


முடிவு : 


தலை மயக்கம் கிறுகிறுப்பு இவைகள் நிறுத்துவதோடும் 
திரேகத்துக்கு றெத்த விற்த்தியும் தாது 
புஷ்டியும் கூடிய சீக்கிரம் குடுக்கும் 


சாலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மந்திரங்கள் , கொம்பரக்குத் - தயிலம் , காய்ச்சலுக்கு சன்னிக்கு 
எண்ணெய் , மேகத்துக்குப் பூவரசுக் காய்த் தயிலம் , திருமூலர் பாடல் கிரந்திக்கு 
எண்ணெய் , அகத்தியர் பெரும் குழம்பு முதலியன உள்ளன . இடையிடையே வெற்றேடு 
கள் உள்ளன . பிற்பகுதியில் , காலாக்கினி என்னும் பேய்க்குணம் , ஒரு நாள் , ஒரு மாதம் 
ஒரு வருஷம் என்று தொடர்ந்து மந்திரங்களும் எந்திரங்களும் உள்ளன . 


வரிசை எண் : 


2575 


சுவடி 7 

எண் 


: 


1349 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 83 ( 22 + 354,26 ) கி . எண்ணிக்கை : 1000 அளவு : 11 } x2, செ மீ 
பக்கத்திற்ரு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆடாதோடை சிறுவழு 
தூதுவளை நன்னாரிவேர் சிற்றா 
முட்டி சுக்கு பற்படாகம் - ( கோ ) 
ரைக்கிழங்கு சந்தனம் . 


... 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


... 


வகுத்த வேத முறைப்படியே! 
முக்கா 

படியே சிலேற்பன பித்தவாத . 
முயங்கிமுன் 

மொன்றாய்க் 
சிரையே செய்யு முன் 


-- 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது மூன்று பகுதிகளாக உள்ளது , 


இதில் , அத்தி சுரத்துக்கு , மாந்தம் உஷ்ணம் , பொருமலுக்கு . 

2 - ம் பகுதி 
லிகை விபரம், நேத்திர ரோகத்துக்குத் தயிலம் முதலியன . 3 - ம் பகுதி பூசணிக்காய் 
வெட்டறாமல் , மாங்கொட்டை முளைக்கும் வித்தை , உச்சாடின விநோதம் , பேய் கட்ட 
கடுக்காய் லேகியம் , சூரணம் , திலதம் , வாழாத பெண்ணுக்கு, மற்றும் பல தலைப்புகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


2576 


சுவடி எண் : 1350-3 


முனி வாகடம் 


ஏடுகள் : 215 கி . எண்ணிக்கை : 7000 

அளவு : 33x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : ( அகத்தியரி ) பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வாக்குண்டாம் 

......... தமக்கு 
வாலை சுப்பிரமணியர் துணையுண்டாகவும் 

அகஸ்த்திய மாமுனி துணை 


கண்பதி மந்திரம் ஷபகவான் வாகடம் நாடிபார்க்க 
அருவையற் கிடதுபாகம் 

அழகிய புருஷர்க் கெல்லாம் 
பரிவுடன் வலது பாகம் 


18 - வது தொகுப்பு 


மூடிவு 


நரிவான பொரியரிசி னவத்தளையை 
பாங்குடன் நெல்லிக்கா 
மரியா நீ மூன்று தரம் போட்டுக்சொள்ளவும் 


குணமாம் 


மோரில் வெல்லங்கூட்டிக் குடிக்கவும் அல்லது 
காடியில் குடிக்கவும் தயிருமாம் 


கலம் 


காளயுத்தி வருஷம் ஆனிமாதம் 17 - ந் தேதி சுக்கிரவாரமும் பெற்ற சுபதினத்தில் 
கொங்கழகிய சம்பந்த மூர்த்தி அய்யன் குமாரன் கனகசபை முனிவாகடம் எழுதினது . 


முற்றும் 


குறிப்பு : 


ராசலிங்கம் பிள்ளை சுவடி ( இது முகப்பேட்டிலேயே உள்ளது ) . சரியான தலைப்பு 
காண இயலவில்லை . 


இதில் , சர்வவியாதியளுக்கும் . காச்சலுக்கு , சன்னிவாத சுரம் , தந்திரிக , சன் னிக்கி , 
வெள்ளெழுத்து மாற , தேங்காயுதிர திலதம் , இரத்தம் வழிய , கருங்குட்டம் ,வெண்குட்டம் 
சொரிகுட்டம் , 197 , 198. ஆகிய ஏடுகளில் சக்கரங்கள் , 214 - வது ஏட்டிள் உள்ள 
ஏழுத்துக்கள் என்ன மொழி என்று அறியக்கூடவில்லை . 


வரிசை எண் : 


2577 


சுவடி எண் : 13501 


சூதமுனியார் அருளிச் செய்தது ( 50 ) 


ஏடுகள் : 10 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 3333 செ.மீ 
பக்கத்திற்கு ! 6-7 வரிகள் ஆசிரியர் : சூதமுனிவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


மூலமுத லாதார முச்சுட்ராம் பொருளை 

மூதறிவி னாலறியு முக்கோணப் பொருளை 
காலுமது களையுமது காரணமாம் பொருளை 

கருத்துணர்வுக் கெட்டாத காட்சிதரும் பொருளை 
சூலமுறு நந்தீசர் சூதமுனிக் கன்று சொன்ன 

உபதேச மென்றசுர தகமாம் பொருளை 
ஞாலமுற யெவ்வுயிர்க்கும் நடுவில் நின்ற பொருளை 

நாதவிந்துச் சிவப்பொருளை நாவி லுணர்ந்திடுவாம் 


முடிவு : 


அடுப்பிலே வைத்தவுடன் ஐங்கரற்குப் பூசை 

அன்பாகச் செய்துகொண்டு அந்தத் தேக்கிலை 
கடுக்க பிடித்திடவே நமச்சார மிட்டு 

கலப்பில்லாத் தனிச்சாறு மூன்று படி யெடுத்து 
தொடுப்பாக அன( ல் ) மூட்டில் வேலை 

சுருக்காகச் சீலை மூன்றுபடி வத்தி பின்பு 
வெடுப்பாக யெரியிடுநீ 

சிந்தூர மாமே ! 


சிந்தூரந் தனையெடுத்து முன்ன வைத்து 
சிவகாமி பூசனையு மற்சனையுஞ் செய்து 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , உள்தலைப்புகள் இல்லை . இடையிடையே பாடல் விடுபட்டுளது . 
பின்னர் மருத்துவம் எழுதிய ஏடுகள் 4 உள்ளன ! 


கன் 


